கழக வெளியீடு : அக்க 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


முதற் பகு 


க . ஒலி 
உ . வேர்ச் சொற்கள் 


விலை 


பதிவு 
செய்தது 


ரூ . 2.8 . 


கால்டுவெல் 
ஒப்பிலக்கணம் 
( முதற் பகுதி ) 


கழக வெளியீடு : 


அக்க 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


( முதற் பகுதி ) 


ஒலி 
வேர்ச் சொற்கள் 


மொழிபெயர்த்தியற்றியவர் : 
திரு . கா . கோவிந்தன் , எம் . ஏ . 


O 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி . 

சென்னை -1 . 


First Edition : Dec., 1955 . 


CALDWELL COMPARATIVE GRAMMAR - I 


( All Rights Reserved ] 


Published by 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY, LTD ., 
1/140 , BROADWAY, 

MADRAS - 1 . 


Head Office : 


24 , RAST CAR STREET, 


THIRUNELVELI. 


Appar Acbakam , 2/140, Broadway, Madras-1. O. 1050 . 


பதிப்புரை 


நம் செந்தமிழ்மொழி இயற்கைச் செப்பம் வாய்க் 
தது ; பழமையிற் புதுமையும் புதுமையிற் பழமையும் 
கொண்ட பண்பினது ; நாட்டுவழக்கினும் ஏட்டுவழக் 
கினும் மாறாதியலும் வண்மையுடையது . 

ஆயினும் அதிற்கொண்ட பற்று தல் காரணமாகக் 
கூறுவது சாலாது . அது , திறமானதெனின் , அதனை வெளி 
நாட்டவரும் போற்றும் செப்பம் திகழ்தல் வேண்டும் . 
அதுவே மொழிமாண்பு, திறம் , சிறப்பு , வண்மைபென் 
பது ஒருபாற்கோடாத வாய்மை நெறியுமாகும். 

இவ்வாறு நடுநின்று நம் செந்தமிழ்மொழியின் 
உண்மை நிலை கண்டுணர்த்திய பெரியாருள் , மொழிபெயர் 
நாட்டினரான ரைட் ரெவரெண்டு ராபர்ட் கால்டுவெல் 
டி.டி. எல் . , எல் . டி . என்னும் பேரறிஞரும் ஒருவராவர் . 

இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய 
நாட்டிலிருந்து நம் தமிழ்நாட்டுக்குப் போந்து கிறித்து 
சமயத் தொண்டாற்றியவராவர் . ஒன்றைக் குறிக்கோளா 
கக் கோடற்கு மொழி முதற்கருவியாக அமைவது . இதனை 
நன்குணர்ந்தார் திரு . கால்டுவெல் துரைமகனார் . தமிழை 
ஆர்வத்துடன் கற்றார் ; அதில் துறைபோனார் . கற்கக் 
கற்கத் தமிழ்ச்சுவை விஞ்சிற்று ; அவ்விருந்தில் திளைத் 
தார் ; மொழியின் அடிப்படையைத் தோண்டினார் . அரிய 
கருத்தைத் துருவிக்கண்டார் . தமிழ்மொழியோடு நெருங் 
கிய உறவுடைய கன்னடம் , தெலுங்கு , மலையாளம் , 
துளுவம் போன்ற ஏனைய திராவிட மொழிகளையும் கற் 
ராய்ந்தார் . இவைகட்கு நிலைக்களனாக இருப்பது தமிழ் 
என உணர்ந்தார் . அவ்வுணர்ந்த ஒன்றையே யாவருக்கும் 
பயன்படும் பொருட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக் 


vi 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கணம் என்னும் அரிய ஆராய்ச்சி நூலொன்றை ஆங்கில 
மொழியில் எழுதி வெளியிட்டார் . இவ்வாராய்ச்சி நூல் , 
தமிழ்மொழிக்கு உலகில் வழங்கும் மொழிகளுக்கிடையே 
இறும்பூது பயக்கத்தக்கதோர் ஏற்றமான நிலையைத் 
தந்தது . தமிழ்மொழி வளர்ச்சிக்குப் பேருதவியீந்தது ; 
தமிழ் நாட்டவர் முற்காலப் பண்பாட்டுக்கும் , பெருமைக் 
கும் , நாகரிகத்திற்கும் , கலைமாண்பிற்கும் ஏற்ற சான்றாக 
அமைந்தது . 

அருமை பெருமை மிக்க இவ் ஆய்வு நூல் , ஆங்கில 
மொழியான் இயன்ற காரணத்தினால் , அதனைத் தமிழ் 
மக்கள் யாவரும் ஒருங்கே கற்றுப் பயன் பெறற்கில்லை. 
அதனை நன்முறையில் தமிழில் மொழிபெயர்த்து தவின் , 
தமிழ் ஆய்வாளர்க்கும் , கலையறிவுகொள்ளும் மாணவர்க் 
கும் நற்பயன் எய்து தற்கு வாய்ப்பாகுமெனக் கருதி முன் 
னர் 1941 - ஆம் ஆண்டில் திரு . காழி . சிவ . கண்ணுசாமி 
பிள்ளை , பி . ஏ . அவர்கள் , பன்மொழிப் புலவர் திரு . கா . 
அப்பாத்துரைப் பிள்ளை , எம்.ஏ. , எல்.டி. அவர்கள் ஆகி 
இவ்விருவரைக்கொண்டு 

முன்னுரையை மட்டும் 
மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளோம் . 

அவ்வாராய்ச்சி நூலை ஆய்ந்து அதன் முற்பகுதியை 
திரு . கா . கோவிந்தன் , எம் . ஏ . அவர்களைக்கொண்டு மொழி 
பெயர்த்து வெளியிட்டுள்ளோம் . இதன் கண் , ஒலி , வேர்ச் 
சொற்கள் ஆகிய இருபொருள்கள் குறித்த ஆய்வுகளை 
மொழிபெயர்த்து , கால்டுவெல் ஒப்பிலக்கணம் முதற்பகுதி 
எனப் பெயரமைத்துத் தமிழ்கூறு நல்லுலகத்தே இற்றை 
ஞான்று வெளிவருகின்றது . 

இதனையும் தமிழ்மக்கள் யாவரும் வாங்கிக் கற்று 
உண்மையுணர்ந்து நம் தமிழ்மொழி வளத்தை யாங்கணும் 
பரப்பி நலம்பலபுரிந்து நற்றமிழ் வல்லுநராக இலகுவார்க 
ளென நம்புகின்றோம் . 


அதன் 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


உள்ளுறை 


பக்கம் 


1 ஒலி 

1 
க . திராவிட நெடுங்கணக்கு 
உ . திராவிட ஒலிமுறை 

20 
( க ) உயிரெழுத்துக்கள் 
( உ ) மெய்யெழுத்துக்கள் 

29 
( ங ) நாவெழுத்து அல்லது தலைவளி 
எழுத்தின் பிறப்பிடம் 

49 
( ச ) ஓரினமொழிகளுக்கிடையே உண்டாம் 
மெய்ம்மாற்றம் 

56 
( ரு ) ஒலிநய மெய்ம்மாற்றம் 

85 
( சு) மூக்கினம் மிகல் 

90 
( எ ) இடைவெளி தடுப்பு அல்லது 
உடம்படுமெய் 

102 
( அ ) ஒலிநயம் குறித்து ஓரினப்பட்ட 
உயிர் வரிசை 

118 
( சு) அசை பிரித்தல் 

121 
( க 0 ) மெய்ந்நிலை மாற்றம் 

128 
( கக ) உயிர் நிலை மாற்றம் 

129 
( உ ) சிறப்புமெய் -விலக்கல் 

132 
( கங ) எடுத்தலோசை 

134 


viil 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


பக்கம் 
I வேர்ச் சொற்கள் 
க . திராவிடவேர்ச்சொற்களைப் பல்வேறு 
பிரிவுகளாக நிரல் செய்தல் 

141 
உ . திராவிட வேர்ச்சொற்கள் தொடக்கத்தில் 
ஓரசை யுடையனவே 

149 
வேர்ச்சொற்களின் ஒலிநய நீட்சி 152 
வேர்ச்சொற்களோ டிணையும் 
சொல்லாக்க வுருபுகள் 

153 
வேர்ச்சொல்லின் ஈற்றுமெய் இரட்டல் 164 
சிறப்பளிக்கும் சொல்லுருபுகள் 

166 
மூலவுயிரிடை உளவாம் மாற்றம் 173 


கூட 


. 


சர் . 


எ . 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


1. ஒலி 
ஒலி எனும் இத்தலைப்பின் கீழ் , திராவிடமொழிகளுக் 
குரிய ஒலி இயல்புகளை விளக்கிக் கூறுவது என் நோக்க 
மாம் . ஒலி மாறுபாட்டினால் , தாம் அடையும் உருமாற்றங் 
களுக்கிடையேயும் , அச்சொற்களின் பண்டை உரு இஃது 
என அறியத்தக்க வகையில் அவ்வினமொழிகளுக்கிடையே 
நிகழும் ஒழுங்கான ஒலி மாற்றங்களுக்கும் , இந்நூலின் 
பிற்பகுதியில் , மேற்கோளாக , உடனுக்குடன் எடுத்துக் 
காட்டி விளக்கத்தக்க இன்றியமையாமையுடைய 
மாற்றங்களுக்கும் சிறப்பிடம் அளிக்கப்பெறும் . 


ஒலி 


க . திராவிட நெடுங்கணக்கு 
திராவிட ஒலி பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொள்வ 
தற்கு முன்னர் , அம்மொழிகளின் நெடுங்கணக்கினைப்பற்றி 
ஒருசில கூறுதல் நன்று . 

இன்று , மூன்று வகையான திராவிடநெடுங்கணக்குகள் 
வழக்கில் உள்ளன ; அவை , தமிழ் , மலையாளம் , தெலுங்கு , 
கன்னடம் என்பன . தெலுங்கு வரிவடிவுகளுக்கும் , கன் 

வரி வடிவுகளுக்குமிடையே , வேற்றுமையிருப்பது 
உண்மையே யெனினும் , அவ்வேற்றுமை , சிலவும் சிறப் 
பில்லா தனவுமாம் ஆதலின் , அத்தெலுங்கு - கன்னட வரி 
வடிவுகளை ஒரு நெடுங்கணக்காக வகைசெய்துள்ளேன் . 
இதுகாறும் , துளுமொழி , மலையாள எழுத்துக்களில் 
எழுதப்பட்டு வந்தது . ஆனால் , மங்களூர் , ஜெர்மன் மிஷன் 

கா . ஒ . - 1 


னட 


2 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


யான் 


பதிப்பகத்தில் வெளியாகும் அம்மொழி நூல்களில் , இ 
பொழுது கன்னட வரிவடிவுகள் கையாளப்பெறுகின்றன . 
பிரைகில் என்பார் எழுதிய துளுமொழி இலக்கண நூலி 
லும் , இவ்வரிவடிவுகளே வழங்கப்பெற்றுள்ளன. இவ் 
வாராய்ச்சிக்குத் துணையாக , 

மேற்கொண்ட 
கூமொழி இலக்கண நூல், ஒரியா வரிவடிவுகளில் அமைந் 
துள்ளது . 

யொலிகளை வெளியிடுவதில் , 
தெலுங்கு வரிவடிவுகளினும் , ஒரியா வரிவடிவுகள் குறை 
பாடுடையனவேயாம் . இவ்வினத்தைச் சேர்ந்த ஏனைய 
திருந்தா மொழிகளனைத்தும் , தம் ஒலிகளை வெளியிட 
உரோமன் வரிவடிவுகளையே இன்று வரை மேற்கொண் 


கூ 


மொழி 


டுள்ளன . 


மேலே 

குறிப்பிடப்பெற்ற , தமிழ் , மலையாளம் , 
தெலுங்கு , 

கன்னட நெடுங்கணக்குகளும் , அவற்றின் 
ழக்கிறந்து போன வரிவடிவுகளும் , சமஸ்கிருத மொழியை 
எழுதப் பயன்படும் எழுத்தாகிய கிரந்த எழுத்துக்களும் , 
பழைய தேவநாகரி எழுத்துக்களிலிருந்தோ , அல்லது 
அவற்றிற்கும் முற்பட்டதும் , அசோகன் கல்வெட்டுக் 
களில் காணப்பெறுவதுமாகிய ஒருவகையெழுத்துக்களி 
லிருந்தோ பிறந்து , பனையோலையில் எழுத்தாணிகொண்டு 
எழுதும் தென்னாட்டு வழக்கம் காரணமாய் , மாறியும் , 
திருந்தியும் இன்றைய வடிவைப்பெற்றன என்று பலர் 
கருதுகின் றனர் . 

திராவிட வரிவடிவுகள் பெறும் இம்மாறுதல்கள் எவ் 
வாறு தோன்றி வளர்ந்தன என்பதைக் கீழே குறிப்பிடப் 
பெறும் , திருவாளர் , பீம்ஸ் அவர்களின் குறிப்புக்கள் 
தெளிவாக எடுத்துக்காட்டும் : 

ஒரியா மொழியின் இன்றைய வடிவெழுத்துக்கள் , 
அம்மொழியை அடுத்து வழங்கப்பெற்றனவும் , சமஸ் 
கிருதத்தினின்றும் 

வாங்கிய நெடுங்கணக்கினைக் 
கொண்டுள்ளனவுமாய ஆரியால்லாத இனமொழிகளின் 
வடிவெழுத்துக்களோடு பெரிதும் ஒத்துள்ளன . ஈண்டு 


கடன் 


ஒலி 


3 


களாம் . 


கள் , 
என்ற 


ஆரியரல்லாத இனமொழிகள் எனக் குறிப்பிடப்பெறுவன , 
தெலுங்கு , மலையாளம் , தமிழ் , சிங்களம் , பர்மிய மொழி 

மிகப் பழைய இந்திய வடிவெழுத்துக்களைக் , 
குறுக்கும் , நெடுக்குமாகப் பல வட்டங்களாகவும் , வளைவு 
களாகவும் மாற்றியமைத்துக் கொண்டுள்ளமையே , இம் 
மொழி வடிவெழுத்துக்களின் சிறப்பியல்புகளாகும் . இவ் 
வாறு வட்டமாக அமைக்கும் முறை , பர்மிய மொழிகளில் 
மிகப்பயின்ற வழக்குடையதென்றாலும் , அது , இவ்வின 
மொழிகள் எல்லாவற்றிலும் ஒப்பநிகழும் பெருவழக்காம் . 
பர்மிய வடிவெழுத்துக்கள் , முழுதும் வட்டமாகவே 
அமைந்துவிட்டமையால் , அவற்றில் , நேர்க்கோடு என்ப 
தைக் காண்பதே அரிதாம் . நேர்க்கோடுகளும் , கோணங் 
களும் உடையவாய் , அசோகன் கையாண்ட வடிவெழுத்துக் 
நர்மதை 

ஆற்றங்கரையில் அமைந்த , சியோனி 
டத்தில் கண்டெடுத்த கல்வெட்டுக்களில் , தம் 
பண்டைய வடிவங்களில் காணப்பெறுகின்றன ; ஆனால் 
அவ்வெழுத்துக்கள் , மேலும் பல வட்டங்களாலும் , வளைவு 
களாலும் அணிசெய்யப்பெற்று , இரஷ்யர் , பல்கேரியர் , 
செர்வியர் , போலந்துக்காரர் , பொகிமியன்கள் ஆகியோர் - 
அடங்கிய கீழ் ஐரோப்பிய இனமாகிய ஸ்லேவ் இனத்தார் 
தம் வழிபாட்டு மொழிக்கென , சிரில் அடிகளார் மேற் 
கொண்ட எழுத்துக்களைப்போலக் , குழப்பமும் , தெளி 
வின்மையும் உடையவாக இருக்கின்றன . இவ்வெழுத்துக் 
களின் அடுத்த மாற்றம் , கிருஷ்ணா ஆற்றங்கரைக்கண் 

அமராவதி எனுமிடத்தே காணப்பெறும் கல் 
வெட்டுக்களில் அமைந்துள்ளன . சதுரங்களாக இருந்த 
எழுத்துக்கள் , ஈண்டு , அரை 

வட்டங்களாக வளைக்கப் 
பெற்றுள்ளன . இவ்வாறு மாற்றம் பெற்ற இவ்வடிவெழுத் 
துக்களிலிருந்தே , திராவிட , சிங்களமொழிகளின் 
நெடுங்கணக்குகள் எழுந்துள்ளன . 

பர்மா , 

சயாம் 
மொழிகளின் வடிவெழுத்துக்களும் , கூட்டெழுத்துக் 
களில், இரண்டாவது எழுத்திற்குத் தனிவடிவம் தரும் 
பஸங்கன் முறையும் , உயிர் எழுத்துக்களின் வேறுபாட் 
டைக் குறிக்க , வேறுபாட்டுக்குறிகளை வழங்கும் சந்தங்கன் 


உள்ள 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


முறையும் பெற்று இருப்பதால் , ஆரியமொழியின் வ 
வந்தனவென உறுதியாகக் கொள்ளப்படும் . ஜாவா நாட்டு 
அழகிய வடிவெழுத்துக்களும் இவ்வாறே தோன்றின 
என்று கொள்க . 


மாக . 


பகுதியில் 


எழுதும் ஆற்றலை , ஒரியர்கள் , வங்காளத்திலிருந்து 
பெற்றனரா , அல்லது , மத்திய இந்தியாவிலிருந்து பெற்ற 

என்பதே இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை ... 
அவ்வாற்றலை , அவர்கள் , வடக்கேயிருந்து பெற்றனர் என் 
பதினும் , மத்திய இந்தியாவிலிருந்தே பெற்றனர் என்று 
கொண்டு , அம்மொழி வடிவெழுத்துக்கள் , வட்டமாகவும் , 
வளைவாகவும் அமைந்ததன் காரணத்தைக் காணமுயல்வோ 

மேற்குறித்த மொழிகளில் உள்ளவாறே , ஒரியா 
மொழியிலும் , எழுத்துக்கள் அவ்வாறு அமைந்ததன் 
காரணம் , அவர்கள் எழுதமேற்கொள்ளும் கருவிகளி 
னாலேயேயாம் . ஒரியர்களும் , வங்காளக்கரையோரப் 

வாழும் பிறமொழியாளரும் , தாலிப்பனை 
விசிறிப்பனை , பனை இவற்றின் ஓலைகளில் எழுதுகின்றனர் . 
இம்மரங்களின் இலைகள் ஒவ்வொன்றும் , ஒருபெரிய விசிறி 
போல் அமைந்து , இலைகளின் பெருமை , சிறுமைகளுக் 
கேற்ப , இரண்டு அங்குலமும, அதற்குக் குறைந்ததுமான 
அகலமுடைய , நீண்ட பல சிறு துண்டுகளாகப் பிளவுபட் 
டிருக்கும் . அச்சிறு துண்டுகள் ஒவ்வொன்றும் , இயற்கை 
யாய் அமைந்த அவ்வோலையின் 

மடிப்புக்களாகும் . 
வேண்டுமளவு துண்டிக்கப்பெற்ற உலர்ந்த இவ்விலைகள் 
மீது , கூரிய முனையையுடைய எழுத்தாணிகொண்டு 

எழுது 
பனையோலைகளின் நரம்புகள் , அடியில் தொடங்கி , 
நுனிவரையிலும் நேராக நீண்டு அமைந்துள்ளமையால் , 
நீண்ட நேர்க்கோடுகளாலாகிய தேவநாகரி எழுத்துக்கள் , 
இப்பனையோலையில் எழுதப்பெறின் , எழுத்தாணி , அவ் 
வோலையைப் பிளந்துவிடும் . மேலும் , எழுத்தாணி , வலது 
கையிலும் , ஒலை , இடதுகையிலும் கிடக்க , இடதுகைப் 
பெருவிரல் , எழுத்தாணியின் அசைவிற்குக் காரணமாய் 
அமைவதால் , எழுத்துக்களுக்கு வட்டவடிவை 

அளிக் 


வர் . 


5 


ஒலி 


எ 


மையில் 


கிறது . இவ்விளக்கம் , ஐரோப்பிய ஆசிரியர்களுக்குப் 
பொருத்தம் உடையதாக - நிறைவுடையதாகத் தோன்றா 
தெனினும் , பனையோலையையும் , 

எழுத்தாணியையும் 
கையிற்கொண்டு , ஒரியர்கள் எழுதுவதைக் காணும் எவ 
ரும் , இவ்விளக்கம் பற்றி ஐயம் கொள்ளார் . இவ்விளக்கம் , 
பெரும்பயனளிக்காதெனினும் , ஈண்டு இதைக் குறிப்பிட் 
டது , தங்கள் வடிவெழுத்துக்களின் தோற்றம் குறித்து , 
உள் நாட்டு மக்கள் கூறும் விளக்கமும் இதோடு ஒத்துளது 
என்பதற்கேயாம் ...... ஒரிய எழுத்துக்கள் , தங்கட்கு அண் 

உள்ளாராய தெலுங்கர் தம் எழுத்துக்களி , 
சிறி தளவே , தம் பண்டை வடிவங்களினின்றும் மாறுபட் 
டுள்ளன.... ஒரிய மொழியின் நெடுங்கணக்கில் உள்ள எழுத் 
துக்கள் அனைத்தினையும் தனித்தனியே நோக்காது , அம் 
மொழி வடிவெழுத்துக்கள் , மத்திய இந்தியாவில் வழங்கும் 
குடில் மொழி வடிவெழுத்துக்களினின்றும் தோன்றின 
என்றும் , அம்மொழிக்கும் , அதன் அண்டைமொழிகளுக் 
கும் பொதுவியல்பாகிய வட்டத்தன்மை , பனையோலையில் 
எழுத்தாணி கொண்டு எழுதுவதால் உண்டாயிற்றென்றும் 
கூறுவது அமைவுடைத்தாகும் . 

பிராமணர்கள் , தமிழ்நாட்டில் குடியேறுவதற்கு முன் 
னரே , பண்டைத்தமிழர்கள் , எழுத்துக்கலையினை அறிந் 
திருந்தனர் என்றும் , தமிழ்நாடு போந்த அப்பிராமணர்கள் , 
தாங்கள் வந்தகாலை , ஆங்கு வழக்காற்றிலிருந்த தமிழ் 
வடிவெழுத்துக்களோடு , தங்கள் மொழியாகிய சமஸ் 
கிருதத்திற்குரிய ஒலிகளை வெளியிடும் ஆற்றல்வாய்ந்த சில 
வடிவெழுத்துக்களையும் சேர்த்துத் , தமிழ் வடிவெழுத்துக் 
களைத் திருத்தி அமைத்தனர் என்றும் , கிரந்தலிபி அல் 
லது நூல் எழுத்துக்கள் என்று அவர்களால் அழைக்கப் 
பெற்ற அவ்விணைப்பு எழுத்துக்களினின்றே , தமிழில் , 
இன்று வழங்கும் வடிவெழுத்துக்கள் தோற்றுவிக்கப்பட் 
டன என்றும் திருவாளர் எல்லிஸ் என்பார் கருதுவர் . அக் 

1. comparative Grammar of the Modern Aryan Langua 
ges of India , Introduction , Page , 62 - 66 . 


111 


6 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என் 


கருத்து , பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் உளது . தமிழ் 
வடிவெழுத்துக்களுள் சில , இன்று வழக்கத்தில் உள்ள 
கிரந்த எழுத்துக்களோடும் , சில, பழைய கிரந்த எழுத் 
துக்களோடும் ஒத்து இருப்பதால் , தமிழ் வடிவெழுத்துக் 
களைக் கிரந்த எழுத்துக்களினின்றும் பிறந்தனவாகக் 
கொள்வதில் ஐயம் தோன்றுவதற்கில்லை ; ஆனால் , கிரந்த 
எழுத்துக்கள் 

தோன்றுவதற்கே பிறப்பிடமாகியவை 
என்று கருதப்படும் - சமஸ்கிருதத்திற்கு முந்திய- தமிழ் 
வடிவெழுத்துக்கள் இருந்தன என்பது குறித்து ஐயப் 
பாடுளது . தமிழ்மொழியில் , எழுத்தையும் , 

நூலையும் 
குறிக்க வழங்கும் தனித்தமிழ்ச் சொற்கள் உள்ளன 
பது உண்மையே யெனினும் , பிராமணர்கள் , இந்நாட்டில் 
முதன் முதலாகக் குடியேறியதற்கு முற்பட்ட காலத்தில் , 
தமிழில் வடிவெழுத்துக்கள் இருந்தன என்பதைக்காட்ட 
வல்ல அகச்சான்றுகள் கிடைத்தில . ஹௗகன்னடம் அல்லது 
பழைய கன்னடம் என வழங்கப்பெறும் வடிவெழுத்துக் 
களும் , பழைய காலத்துக் 

கல்வெட்டுக்களில் தமிழ் 
மொழியை வழங்க மேற்கொண்ட பல்வேறுவகை வடி 
வெழுத்துக்களும் , தொடக்கத்தில் , சமஸ்கிருத எழுத்துக் 
களை வழங்க மேற்கொண்ட நெடுங்கணக்கு முறையின் 
அடிப்படைமீது யமைந்துள்ளனவாகவே தோன்றுகிறது . 

திருவாளர் எல்லிஸ் அவர்களின் கருத்தோடு ஒத்த 
கருத்து அல்லவாயினும் , அவர் கருத்தோடு தொடர் 
புடைய கருத்து ஒன்றைத் திருவாளர் எட்வர்டு தாமஸ் 
என்பார் வெளியிட்டுள்ளனர் . 

அசோகன் கல்வெட் 
டுக்களில் வழங்கப்பெற்றனவும் , சமஸ்கிருதம் அல்லது 
பிராகிருத மொழிகளை வழங்க மேற்கொள்ளப் பெற் 
றனவுமாகிய , மிகப்பழைய வடிவெழுத்துக்கள் , 
விட இனப்பிறப்பை அடிப்படையா கக்கொண்டன என் 
றும் , அவை , 

துரேனியர் ( திராவிடர் ) மொழிகளின் 
தேவைகளுக்காகவே தொடக்கத்தில் தோற்றுவிக்கப்பட் 

1 . Recent Pehlyi Decipherments, in the Jour . R. A. S 
for 1871 . 


ஒலி 


7 ) 


வடி 


டன என்றும் , வடமொழி ஹகரவொலிகளை ஒலிக்கமேற் 
கொள்ளப்பட்டனவாய பிராகிருத அல்லது லாட் நெடுங் 
கணக்குகளாகப் பழைய திராவிட வடிவெழுத்துக்கள் , 
மாற்றியமைக்கப்பட்ட காலத்தில்தான் அவற்றின் மிகப் 
பெரிய மாறுதல் ஏற்பட்டது என்றும் அவர் கூறுவர் . லாட் 
மொழியில் , 

ஏகாரத்தைக் குறிக்க வழங்கும் 
வெழுத்தே ஐகாரத்தைக் குறிக்கவும் வழங்கப்பெறுகிறது 
என்றாலும் , அந்நெடுங்கணக்கில் , எகர , ஏகார ஒலிகளைக் 
குறிக்கவரும் வடிவெழுத்துக்களிடையே வேறுபாடுளது 
எனத் தாமஸ் அவர்கள் கருதுகின்றனர் . ஆனால் , 
பேராசிரியர் பர்னல் என்பார் கண்டு வெளியிட்ட " மிகப் 
பழைய திராவிட நெடுங்கணக்கு , " எகர , ஏகார ஒலிகளை 
அறிவிக்கும் வடிவெழுத்துக்களிடையே எவ்வித வேற்று 
மையும் மேற்கொள்வதில்லை என்ற உண்மை , அந்நெடுங் 
கணக்கு , அசோகன் கல்வெட்டில் காணப்பெறும் சமஸ் " 
கிருத நெடுங்கணக்கினின்றும் தோன்றியது என்பதற்கு 
ஆதாரமாகக் காட்டப்பெறும் பல்வேறு சான்றுகளுள் 
ஒன்றாம் . 

கொச்சியில் வாழும் யூதர்களிடத்தும் , மலபார் கடற் 
கரையில் வாழும் சிரியன் கிறித்தவர்களிடத்தும் உள்ள 
அரசப் பரிசுகள் அடங்கிய பட்டயங்கள் போலும் பழைய 
தமிழ்க் கல்வெட்டுக்களில் காணப்பெறும் தமிழ் வடி 
வெழுத்துக்கள் தனியாக ஆராயத்தக்க தகுதியுடையவாம் . 
அக்கல்வெட்டுக்கள் , பல ஆண்டுகட்கு முன்னரே , " சென்னை 
இலக்கியக் கழக வெளியீட்டில் ”1 வெளியிடப் பெற்று 
ஆராயப்பட்டுள்ளன . அவற்றில் மலையாள வாடை சிறிது 
வீசுகிறது எனினும் , அவை தமிழிலேயே எழுதப்பட்டுள் 

இக்கல்வெட்டுக்களில் காணப்பெறும் வடிவெழுத் 
துக்கள் , சென்னை மாநில அரசியல் அலுவலில் இருந்த , 
பேராசிரியர் பர்னல் என்பவரால் , பம்பாயினின்றும் வெளி 
யாகும் இந்தியன் 
இந்தியன் ஆன்டிகுவரி 
ஆன்டிகுவரி எனும் வெளியீட்டின் , 

, 
1872 - ஆம் ஆண்டு வெளியீட்டில் அச்சிடப்பெற்றுள்ளன . 

1. Journal of the Madras Literary Society . 


ளன . 


8 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அவ்வடிவெழுத்துக்கள் , கொச்சியைச் சேர்ந்த யூதர்களும் , 
கிறித்தவர்களும் வைத்திருந்த செப்புப் பட்டயங்களி 
லிருந்து பெயர்த்தெடுத்த படிகளிலிருந்து எடுக்கப்பட்டன 
ஆகும் . 

அப்பட்டயங்களில் காணப்பெறும் வான நூல் 
பற்றிய செய்திகளைக் கொண்டு , அப்பட்டயங்களுள் ஒன்று 
கி . பி . 774 - ஆம் ஆண்டைச் சேர்ந்ததென முடிவு செய்யப் 
பட்டுள்ளது . தென்னாட்டில் கண்டு பிடிக்கப்பெற்ற 
பழைய கல்வெட்டுக்கள் , இப்பட்டயங்களே யாதலாலும் , 
தமிழ் வடிவெழுத்துக்களின் தொன்மை வடிவம் இஃது 
எனத் தெரிவிப்பன அவையே ஆதலாலும் , அப்பட்டயங் 
கள் 

வடிவெழுத்தாராய்வார்க்குப் பெரும்பயன் அளிப்ப 
வாகும் . இவ்வடிவெழுத்துக்கள் , தமிழ் நாட்டில் , கி . பி . 
பத்தாம் நூற்றாண்டிலேயே வழக்கிறந்துவிட்டன. ஆனால், 
மலபார் நாட்டில் , பொதுவாகப் பதினேழாம் நூற்றாண்டு 
முடிய வழக்கில் நிலவிவந்துள்ளன . மலபாரில் எழுதப் 
பெறும் 

ஆவவணங்களில் , 

அவை , இன்றும் ஒரோ வழி 
ஆளப்பெறுகின்றன . இக்காலத்திற்கேற்றவாறு , புதிய 
முறையில் , பெரிதும் மாறுபட்ட வடிவங்களில் , இப் 
பட்டய எழுத்துக்களையே , வடமலபாரிலும் , மேலைக்கடற் 
கரையை ஒட்டிய தீவுகளிலும் வாழும் மாப்பிள்ளைமார்கள் 
கையாளுகின்றனர் " என இப்பட்டயங்கள் 

குறித்துப் 
பேராசிரியர் பர்னல் அவர்கள் கூறியுள்ளார்கள் . பல்லாண்டு 
கட்கு முன்னரே , இவ்வடிவெழுத்துக்களைக்கொண்ட ஒரு 
நெடுங்கணக்கினை நானே அமைத்தேன் . அவை , திரு 
நெல்வேலியில் காணப்பெற்ற கல்வெட்டுக்களில் , பன்னி 
ரண்டாம் நூற்றாண்டு வரை கையாளப்பட்டுள் 
பனதயும் கண்டேன் . ஆனால் , இன்றைய தமிழ்வடி 
வெழுத்துக்களின் தொன்மை வகைகளைச் 
எழுத்துக்களும் அன்றே கையாளப்பட்டிருந்தன . 
கூறிய வடிவெழுத்துக்கள் , சோழ அரசர் தனியரசு 
செலுத்திய காலத்தே , திருநெல்வேலியிலும் , திருவாங் 
கூர்த் தென் கோடியிலும் நுழைக்கப்பட்டிருத்தல்வேண்டும் . 
ஆகவே , இவ்வெழுத்துக்களைச் “ சோழ வடிவெழுத்துக் 
கள் " எனப் பெயரிட்டழைக்க விரும்புகின்றேன் . பதினோ 


ளன 


என் 


சேர்ந்த 


ஒலி 


9 


ளன . 


ராம் நூற்றாண்டைச் சேர்ந்த இராஜேந்திரசோழன் கல் 
வெட்டுக்கள் , இவ்வெழுத்துக்களாலேயே ஆக்கப்பட்டுள் 

சோழ பாண்டியன் என்றழைக்கப்பெறும் , சுந்தர 
பாண்டியன் காலத்திய கல்வெட்டுக்கள் , ஈண்டுக்குறிப் 
பிட்ட இருவகை எழுத்துக்களாலும் ஆக்கப்பட்டுள்ளன. 
சுந்தர பாண்டியன் காலம் இஃதே 

ஃதெனத் துணிந்து கூறு 
தற்கியலாதெனினும் , அவனுடைய காலத்தை , இராஜேந் 
திரசோழன் காலத்திற்குப் பின் பல தலைமுறை க 
அமைக்க நான் சிறிதும் தயங்கவில்லை. யூதர்களிடத்தும் , 
சிரியன் கிறித்தவர்களிடத்தும் கிடைக்கும் பட்டயங்களில் 
காணப்பெறும் தமிழ் , மலையாள வடிவெழுத்துக்களே 
அசோகன் கல்வெட்டுக்களில் காணப்பெறும் எழுத்துக் 
களின் பிறப்பிடமாம் என்று முடிவு 

செய்வதோடு , 
“ தென்னாட்டுக் கல்வெட்டுக்களில் காணப்பெறும் வடி 
வெழுத்துக்கள் , பொய்னீஷ்யாவிலிருந்து செங்கடல் வழி 

வந்தத வாணிப மக்களால் கொண்டுவரப்பட்டன 
ஆதலின் , அவை , எகிப்துமொழி யெழுத்துக்களை அடிப் 
படையாகக்கொண்டன என்றும் , பழைய தமிழ் நெடுங் 
கணக்கு யேமன் எனுமிடத்தே கண்டுபிடிக்கப்பெற்ற 
கல்வெட்டுக்களில் காணப்பெறும் , தென்கிழக்கு - அரேபிய 
மொழியாகிய ஹிம்யாரிடிக் மொழிநெடுங்கணக்கோடு ஒத் 
துளது என்றும் , மெய்யெழுத்துக்களின் வடிவம் , உயிர் 
எழுத்துக்களின் சேர்க்கைக்கேற்ப மாற்றப்படும் இயல் 
பால , தமிழ் நெடுங்கணக்கு , ஒருவகையில் அவ்ஹிம்யாரிடிக் 
மொழியோடு பெரிதும் மாறுபட்டு , அபிசீனியாவில் வழங் 
கும் செமிடிக் இனமொழிகளுள் ஒன்றாய எதோபிய மொழி 
யின் நெடுங்கணக்கோடு ஒற்றுமை கொண்டுளது 
றும் நினைப்பர் பேராசிரியர் பர்னல் அவர்கள் . 


யாக 


என் 


இம்முடிவுகள் , மேலும் ஆராய்ந்து நோக்கத்தக்க 
சிறப்பு வாயந்தனவே எனினும் , அவர் கூறுவன , நாமறிந்த 
இந்தியப் பண்பாட்டுவரலாற்றினை யறிவிக்கும் நிகழ்ச்சிக 
ளோடு தொடர்பற்றனவாகத் தோன்றுகின்றன . ஆரியர்கள் 
தோன்றிய இடத்திலேயே தானும் தோன்றி , தென்கோடி 


10 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கி.மு. 


வரை பரவி 

வளர்ந்த இலக்கியவளத்தைப் போன்றே , 
மூன்றாம் நூற்றாண்டில் வழங்கிய அசோகன் கல் 
வெட்டிற் காணப்பெறும் வடிவெழுத்துக்களே , பல நூற் 
றாண்டுக் காலமாகச் சிறிது சிறிதாக மாற்றம் பெற்று , 
முன்னர்க்கூறியவாறு , கி.பி. 774 - இல் வழக்கில் இருந்த 
தாக அறியப்பட்ட , தமிழ் - மலையாள எழுத்துக்களாக 
மாறின என்ற கொள்கை , அவ்வசோகன் கல்வெட்டெழுத் 
துக்கள் , தமிழ் - மலையாள வடிவெழுத்துக்களினின்றும் 
தோன்றியனவேயல்லால் , வேறில்லை 

கொள் 
யினும் பொருத்த முடையதாகத் தோன்றுகிறது . தமிழ் - 
மலையாள வடிவெழுத்துக்கள் , இப்பொழுதுள்ள வடிவினும் 
வேறுபட்ட வடிவங்களைப் பண்டுபெற்றிருந்தன என்பதை 
யொப்புக்கொள்வாமெனினும் , அவற்றை நிலை நாட்டும் 
சான்று எதுவும் கிடைக்கப் பெறவில்லை . 


என்ற 


கை 


" பழைமையுடையவாக அறியப்பட்ட தென்னிந்திய 
நெடுங்கணக்குகள் , " அகர , ஆகார , இகர , ஈகார , உகர , 
ஊகாரம் இவற்றின் குறில் , நெடில்களைக் குறிக்கத் தனித் 
தனி வடிவெழுத்துக்களைப் பெற்றிருக்கவும் , சமஸ்கிருதம் , 
இன்றைய மலையாளம் ஆகிய மொழிகளைப் போல , எகர, 
ஏகாரங்கள் , ஒகர , ஓகாரங்கள் இவற்றின் குறில் , நெடில் 
களைக் குறிக்க , தனித்தனி வடிவெழுத்துக்களைப் பெறாது , 
இரு ஒலிகளையும் குறிக்க ஒரே வடிவெழுத்தைப் பெற் 
றிருப்பதை நோக்க , அந்நெடுங்கணக்கு, சமஸ்கிருத 
ஒலிகளை அறிவிக்கத் தோற்றுவிக்கப்பட்டனவேயல்லால் , 
திராவிட மொழியொலிகளைக் குறிக்கத் தோன்றின அல்ல 
என்றே தோன்றுகிறது . இதற்குமாறாக , " அசோகன் 
நெடுங்கணக்கில் " பல் , இடமாகப் பிறக்கும் த வையும் , நா 
டமாகப் பிறக்கும் டா வையும் ஒலிக்கத் தனித்தனி வடி 
வெழுத்துக்கள் வழங்கப்பெற்றிருப்பதால் , அந்நெடுங் 
கணக்கு 

எம்மக்கள் வழங்கும் மொழியில் , அவ்விரு 
ஒலிகளுக்கிடையே, வேற்றுமை நிகழ்தற்காம் காரணம் , 
சமஸ்கிருதமொழியில் , அவ்விரு ஒலிகளுக்கிடையே வேற் 
றுமை நிகழ்தற்காம் காரணத்தினும் , இன்றியமையாச் 


ஒலி 


11 


உளது . 


சிறப்புடையவாகத் தோன்றுகிறதோ , அம்மொழி நெடுங் 
கணக்கையே , அவ்வசோகன் நெடுங்கணக்கு , தன் அடிப் 
படையாகக் கொண்டுளது எனக் கூறுதல் கூடுமன்றோ ? 
அவ்விரு ஒலிகளுக்கிடையே உண்டாம் 

வேற்றுமை , 
தமிழிலும் , ஏனைய திராவிட மொழிகளிலும் , 
கருத்துக்களையும் , இன்றியமையாப் பெருங் கருத்துக்களை 
யும் , நுண்மையாக வேறுபடுத்திக்காட்டும் சிறந்த அடிப் 
படையுடையதாகக் காணப்படவும் , சமஸ்கிருதமொழியில் 
காணப்படும் அவ்வேற்றுமை இயற்கையான தன்று ; காலப் 
போக்கில் , சிறிது சிறி தாகப்பெற்ற வளர்ச்சியே எனக் 
கொள்ளத்தக்கதாக 

இவ்வுண்மை , 

நாவெ 
ழுத்து அல்லது தலைவளியெழுத்தின் பிறப்பிடம் " 
என்ற தலைப்பின் கீழ் விளங்க உரைக்கப்படும் . சுருங்கச் 
சொன்னால் , இந்திய வடிவெழுத்துக்களின் தோற்றம்- 
அஃதாவது , அசோகன் நெடுங்கணக்கு , திராவிட நெடுங் 
கணக்கினின்றும் தோன்றிற்றா ? அல்லது , திராவிட 
நெடுங்கண 

ங்கணக்கு , அசோகன் நெடுங்கணக்கினின்றும் தோன் 
றிற்றா என்பது - இன்னமும் முடிவாக உறுதி செய்யப் 
படவில்லை என்பதே என் கருத்து . என்றாலும் , இப்போ 
துள்ள நிலையில் , திருவாளர் பீம்ஸ் அவர்கள் கொள்கை 
யோடு இணைந்து , பின் முடிவை யேற்றுக்கொள்ள வே 
நான் விரும்புகின்றேன் . 


இவ்வாறு எழுதிமுடித்த பின்னர் , 1874 - இல் இலண் 
டன் மாநகரில் 

கூடிய << கீழ்த்திசை மொழிவல்லுநரின் 
உலகமாநாட்டில் , பேராசிரியர் எக்லிங் 

என்பார் படித்த 
சேர அரச இனம் " என்ற கட்டுரையில் , மேற்கோளாக 
எடுத்தாளப்பட்ட சில கல்வெட்டுக்களைக் கண்டேன் . யூதர் 
களும் , சிரியன்களும் வைத்துள்ள பட்டயங்களினும் , 
காலத்தால் முற்பட்டனவும் , கி.பி. 247- ஆம் ஆண்டைச் 
சேர்ந்தனவுமாய அக்கல்வெட்டுக்களை நோக்கிய எனக்கு , 
அதில் ஆளப்பட்டுள்ள வடிவெழுத்துக்கள் , பேராசிரியர் 
பர்னல் அவர்கள் அறிவித்த வடிவெழுத்துக்களோடு ஒத்து 
இராமல் , அக்காலத்தில் , வடஇந்தியாவில் சமஸ்கிருத ஒலி, 


12 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


எழுதிய 


களை ஆளப்பட்ட வடிவெழுத்துக்களோடு பெரிதும் ஒத் 
துள்ளன என்பதை யான் அறிந்து கொண்டேன் , அவ் 
வெழுத்துக்களை ஹளகன்னட எழுத்துக்களின் வழக் 
கிறந்த வடிவங்களாகக் கொள்வதே நலம் . 

திருவாளர் எட்வர்டுதாமஸ் என்பார் வெளியிட்ட 
இந்தியப் பழமை பற்றி பிரின்செப் என்பார் 
கட்டுரைகள் " என்ற நூலில் , இந்திய நெடுங்கணக்குப் 
பற்றிய செய்திகள் பல காணப்படுகின்றன . தென்னிந்திய 
நெடுங்கணக்குகளின் தோற்றம் பற்றிய ஆராய்ச்சி , 
தொடர்ந்து செய்யவேண்டுவதும் , பெரும்பயன் அளிப்பது 
மாகிய ஒரு பெரும் பணியாகும் . பழையனவும் , புதியனவு 
மாய்த் தென்னாட்டு நெடுங்கணக்குகள் பலவும் , தம்முள் 
ளேயே ஒவ்வொன்றோடும் ஒப்பிடப்பெறுதலோடு , வட 
இந்திய , மத்திய இந்திய நெடுங்கணக்குகளோடும் , பர்மிய 
நெடுங்கணக்கோடும் , சிறப்பாக இலங்கைக் கல்வெட்டுக் 
களில் காணும் எழுத்துக்களோடும் ஒப்பிடப்பெறுதல் 
வேண்டும் . திருவாளர் ஜம்புலுஸ் என்பார் , இலங்கையில் 
வழங்குவதாகக் கண்டுபிடித்த நெடுங்கணக்கு , வழக்கில் 
உள்ள எந்த நெடுங்கணக்கோடும் முழுதும் ஒத்திருப் 
பதாகத் தோன்றவில்லை . அவை , அம்மொழியாளர்தம் 
உள்ளுணர்ச்சியின் விளைவாய்த் தோன்றி வளர்ந்தன என் 
பதே என் கருத்து . 

தமிழ் வடிவெழுத்துக்கள் , தேவநாகரி எழுத்துக்க 
ளோடு எத்துணை வேற்றுமையுடையவாக வுள்ளனவோ, 
அதனினும் பன்மடங்கு அதிகமாக இன்றைய தெலுங்கு 
கன்னட வடிவெழுத்துக்கள் , இன்றைத் தமிழ் வடிவெழுத் 
துக்களோடு பெரிதும் வேற்றுமையுடையவாக உள்ளன . 
ஆனால் , தெலுங்கு - கன்னட எழுத்துக்களுக்கும் , கொச் 
சிப் பட்டயங்களில் காணப்பெறும் எழுத்துக்களுக்கும் 
இடையே குறிப்பிடத்தக்க ஒற்றுமை நிலவுகின்றது . இன் 
றைய மலையாள 

வடிவெழுத்துக்கள் , தமிழ்க்கிரந்த எழுத் 
துக்களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டன என்பது உறுதி 
செய்யப்பெற்ற உண்மையாம் . 


உ 


ஒலி 


13 


வட 


ளனவா , 


அறுதியாக 


குகை 


சமஸ்கிருத மொழியை எழுத முதன் முதலாகக் கையா 
ளப்பெற்ற ஒருவகை நெடுங்கணக்கையே , தமக்குரிய பிறப் 
பிடமாக , இன்றைய இந்திய நெடுங்கணக்குகள் 
அனைத்தும் மேற்கொண்டிருப்பதைப் போன்றே , தென் 
னிந்தியாவில் அறியப்பட்டனவும் , இன்று வழக்கில் உள் 
ளனவுமாய நெடுங்கணக்குகளும் , அந்நெடுங் கணக்கையே 
தமக்கும் பிறப்பிடமாகக் கொண்டுள் 

அன்ற 
என்பது 

உறுதிசெய்யப்பெறாதெனினும் , 
அவையனைத்தும் யாதோவொரு நெடுங்கணக்கொன்றையே 
தம் பிறப்பிடமாகக் கொண்டுள்ளன என்று கொள்வதற் 
குரிய சான்றுகள் நிறைய உள்ளன . தென்னிந்திய நெடுங் 
கணக்குகளுக்கும் , இன்றைய வட இந்திய நெடுங்கணக்கு 
களுக்குமிடையே , மிகப்பெரிய வேற்றுமை நிலவுவதற்குத் , 
தென்னிந்திய மொழிகள் , வடஇந்திய மொழிகளை விட 
மிகப்பழைய காலத்திலேயே இலக்கிய வளர்ச்சிபெற்றுவிட் 
டமையே காரணமாம் . தென்னிந்திய மொழிகள் , 
வடிவெழுத்துக்கள் " 

வழக்கிலிருந்த அம்மிகப் பழைய 
காலத்திலேயே இலக்கிய வளர்ச்சிபெறத் தொடங்கிவிட் 
ஆனால் , அக் " 

குகை வடிவெழுத்துக்கள் வழக் 
கிறந்து , அதனிடத்தைத் தேவநாகரி எழுத்துக்கள் 
கொண்ட காலத்திலாவது , வடஇந்திய மொழிகளில் இலக் 
கிய வளர்ச்சி தோன்றிற்றா என்பதே ஐயமாம் . தெலுங்கு , 
கன்னட நெடுங்கணக்குகள் , தேவநாகரி முறையில் வரி 
சைப்பட்டுள்ளன ; அல்லது , அமைப்புமுறை , தன்மை 
ஆய இவ்விரண்டில் மட்டும் , அவை அவற்றோடு ஒத்துள் 
ளன எனல் பொருந்தும் . சமஸ்கிருத மொழி அறியாத 
குறில் “ எ , குறில் “ ஒ வல்லின ற 

எழுத்துக்களை 
யும் , வேதகால சமஸ்கிருதத்தில் வழக்கிலிருந்து , இன்றைய 
சமஸ்கிருதத்தில் வழக்கிறந்துபோன “ ள " எழுத்தையும் , 
அம்மொழிகள் பெற்றிருப்பதே , அவ்விரு இனமொழி 
களுக்கும் உள்ள வேற்றுமையாம் . தமிழ் , மலையாள 
மொழிகளுக்கே உரிய ழ எழுத்தைப் பழங்கன்னட 
மும் பெற்றுள்ளது . பிறவகையில் , தெலுங்கு - கன்னட 
நெடுங்கணக்குகளின் எழுத்துக்கள் , தேவநாகரி எழுத்துக் 


டன . 


மேற் 


14 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


களாக 


மலையாள 


ஏகாரங் 


கடன் 


மாறத்தகும் ஒப்புடையனவேயாம் . 
நெடுங்கணக்கு , பொதுவாகத் தெலுங்கு 

நெடுங்கணக் 
கோடும் புதுக்கன்னட நெடுங்கணக்கோடும் ஒத்து நிற்கும் . 
மேலே குறிப்பிட்ட பிற ஒலிகளோடு , தமிழ் மொழிக்கே 
உரிய " ழ கரத்தைப் பெற்றிருப்பதும் , எகர, 
களைக் குறிக்க ஒரே வடிவெழுத்தையும் , ஒகா , ஓகாரங்களைக் 
குறிக்க ஒரே வடிவெழுத்தையும் பெற்றிருப்பதையும் , மலை 
யாளம் , அவ்விரு மொழிகளோடும் கொண்டுள்ள வேற் 
றுமையாம் . அந்நெடுங்கணக்குகள் பலவும் , தாம் பெற் 
றிருக்கும் சமஸ்கிருத இஸ் ஒலி எழுத்துக்களையும் , ஹகர 
வொலி எழுத்துக்களையும் , சமஸ்கிருதத்திலிருந்து 
வாங்கிய சொற்களை யொலிக்கும்போதும் , எழுதும்போது 
மல்லால் பிற இடங்களில் இடம்பெறுவதில்லை . சமஸ்கிருத 
ஆதிக்க வளர்ச்சியால் சிற்சில இடங்களில் சமஸ்கிருதச் 
சொற்களல்லாத பிறசொற்களை ஒலிக்கும்போதும் , அவ் 
வெழுத்துக்கள் இடம்பெறத் தொடங்கிவிட்டன என்றா 
லும் , திராவிட ஒலிகளை வெளியிட அவை தேவையற்ற 
னவே , தெலுங்கில் ச் , x என்ற ஒலிகள் , சிற்சில 
இடங்களில் , “ த்ஸ் , “ த்ஜ் முறையே ஒலிக்கப் 
பெறுமென்றாலும் , அவ்வேற்று ஒலிகளை அறிவிக்கத் தனி 
வடிவெழுத்துக்கள் வழங்கப் பெறுவதில்லை . 

தேவநாகரி எழுத்துக்களோடு , மலையாள நெடுங் 
கணக்கும் , தெலுங்கு - கன்னட நெடுங்கணக்கும் வேறு 
படுவதைக் காட்டினும் , மிக அதிகமாக தமிழ் நெடுங் 
கணக்கு , தேவநாகரி எழுத்துக்களோடு மாறுபடுகிறது . 
தமிழ் இலக்கணம் , சமஸ்கிருதத் துணையில்லாமலே முழு 
தும் ஒழுங்கு செய்யப்பெற்று , பண்படுத்தப் பெற்று விட் 
டமையாலும் , சமஸ்கிருத ஒலிப்புமுறை , தமிழர் அறியாத 
ஒன்று ; தமிழில் இடம்பெறாத ஒன்று ஆதலாலும் , தமிழ் 
ஒலிப்புமுறை, தமிழ் நெடுங்கணக்கொன் றின் மூலமாகவே 
மிகவும் சிறப்பாக அமைந்துவிட்டது . அந்நெடுங்கணக்கு 
எழுத மேற்கொண்ட பொருள்கள் , தோற்றத்தில் சமஸ் 
கிருதம் போன்றிருப்பினும் , அவற்றை 

அவற்றை எழுதிய முறை 
யனைத்தும் தமிழ்த்தன்மையுடையனவே . 


என 


ஒலி 


15 


குறில் 


நெட் 


ல்ழ்இ 


கீழே குறிப்பிடப்படுவன தமிழ் நெடுங்கணக்கின் 
சிறப்பியல்புகளாம் : 1. தெலுங்கு , கன்னட 
கணக்குகளைப்போன்றே , தமிழும் எகரத்தின் 
நெடில்களைக் குறிக்கவும் , ஒகரத்தின் குறில் நெடில்களைக் 
குறிக்கவும் , தனித்தனி வடிவெழுத்துக்களைப் பெற்றுளது . 
இவ்விரு உயிர் எழுத்துக்களின் குறில் நெடில்களைக் 
குறிக்க , பண்டு 

ஒரு வடிவெழுத்தையே பெற்றிருந்தது . 
இவ்விரு குறிலெழுத்துக்களினின்றும் , அவற்றின் 
டெழுத்துக்களைப் பிரித்துக் காட்டும் குறிகள் , முதன் முத 
லாகப் பெச்சி பாதிரியாரால் இணைக்கப்பட்டன என்று நம் 
பப்படுகிறது . 2 . சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர்களால் , 
உயிரெழுத்துக்களின் இனமாகக்கொள்ளப்படும் ழ் , 

என்ற ஒழுகிய அரை உயிர்களைக் குறிக்கும் 
ஒலிகளையொத்த ஒலிகளைக் குறிக்கும் வடிவெழுத்துக்கள் 
தமிழில் இல்லை . சமஸ்கிருத அனுஸ்வார ஒலிகளையம் 
தமிழ் நெடுங்கணக்கு மேற்கொள்வதில்லை. 

காள்வதில்லை . 3. தமிழில் 
மூக்கெழுத்துக்கள் 

மிகப்பயின்ற 

வழக்குடையனவாம் . 
அவ்வெழுத்துக்கள் உறுதியானவை ; தனித்தியங்கும் 
ஒலிகளையுடையன . அம்மொழி இலக்கண ஆசிரியர்களால் 
அவை மெய்யெழுத்து வரிசையுள் வகைப்படுத்தப்பட்டுள் 
ளன . தமிழ் மூக்கெழுத்துக்களில் , இயற்கையொலியாயது , 
மகர ஒலி ஒன்றே. இவ்வொலி, சொல்லின் ஈற்றினும் , 
இதழ் எழுத்துக்களின் முன்னும் நிலைபெற்றொலிக்கும் . 
மகரத்தைத் தொடர்ந்து , மிடற்றெழுத்தாகிய " க வரின் 
மகரம் , ககர இன மெல்லின மெய்யாகிய 
மாறும் . அவ்வாறே , மகரத்தைத் தொடர்ந்து , அண்ண 
எழுத்தாகிய ச " வும் , நாவெழுத்தாகிய " ட " வும் , பல் 
லெழுத்தாகிய " 

த " வும் வந்தால் , அம்மகரம் முறையே , 
வாகவும் , “ ண ” வாகவும் , ந ” வாகவும் மாறும் . 
4. தெலுங்கு மொழிக்கே உரிய “ அரை அனுஸ்வார் ” 
எழுத்தையொக்கும் எழுத்தெதுவும் தமிழில் இல்லை . வல் 
லின மெய்களின் முன், அவற்றிற்கினமான மெல்லின மெய் 
களையமைத்து , அவ்வல்லின மெய்யொலிகளின் வன்மை 
யைக் குறைத்து இனிய ஒலியாக மாற்றுவதன் கண்ணதே 


வாக 


க 


16 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அரை அனுஸ்வார ஒலித் தோற்றம் . அம்முறை 
தமிழில் பெரிதும் மேற்கொள்ளப்படுகிறது . 

வலிந்து ஒலிக்கும் எழுத்துக்களைத் தமிழ் யாண்டும் 
மேற்கொள்வதில்லை ; அது சமஸ்கிருதத்தில் 

காணப் 
பெறும் வலிய ஒலிகளுள் எதையும் கடன் வாங்கியதும் 
கிடையாது ; தனித்தியங்கும் இயல்புடைய ஹகர ஒலியை 
யும் அது ஏற்றுக்கொள்வதில்லை . சமஸ்கிருத “ விஸர்க் 
க த்தையொத்த , அரை உயிரும் , அரை மெய்யுமாகக் 
கருதப்படும் ஆய்தம் என்ற ஓர் எழுத்தை , அது விரும்பி 
மேற்கொண்டுளது . சமஸ்கிருத மிடற்றுவலி , ஹகரம் 
போல ஒலிக்கப்பெறும் ; அது ,பெரும்பாலும் செய்யுட்களி 
லேயே இடம்பெறும் ; அது புலவர்களின் புலமை நலம் 
காரணமாகப் 

பயனின்றித் தோற்றுவிக்கப்பட்ட ஓர் 
எழுத்து என்று கருதப்படும் . 

சமஸ்கிருதம் , தன் மெய்யெழுத்துக்களை வகைப் 
படுத்தி வரிசை செய்ய மேற்கொண்ட 

தவநாகரி 
வர்க்க முறையையே , தமிழும் தன் மெய்யெழுத்துக்களை 
வரிசைப்படுத்த மேற்கொண்டுளது . ஆனால் , அஃது அவ் 
வர்க்க எழுத்துக்களுள் , ஒவ்வொரு வரிசையிலும் இடை 
யில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் அறவே நீக்கிவிட்டு 
முதற்கடை எழுத்துக்கள் 

இரண்டை 

மட்டுமே மேற் 
கொண்டுளது . முதல் வரிசையாகிய மிடற்றெழுத்துக் 
களில் , தமிழ் நெடுங்கணக்கு க வையும் , அதற்கு இன மூக் 
கெழுத்தாய ந வையும் மேற்கொண்டு , இடையில் உள்ள 
கஹ , க , கஹ என்ற எழுத்துக்களை நீக்கிவிட்டது . 
இரண்டாம் வரிசையாகிய அண்ணவெழுத்துக்களில் , ச 
வையும் , அவற்கு இன மூக்கெழுத்தாய ஞ வையும் மேற் 
கொண்டு , சஹ , ஜ , ஜஹ எழுத்துக்களை நீக்கிவிட்டது . 
மூன்றாது வரிசையாகிய தலைவளி எழுத்துக்களில் ‘L வை 
யும் , அதற்கின மூக்கெழுத்தாயண வையும் மேற்கொண்டு , 
டஹ , ட , டஹ எழுத்துக்களை நீக்கிவிட்டது. நான்கா 
வது வரிசையாகிய வல்லெழுத்துக்களில் த வையும் , அதற் 
கின மூக்கெழுத்தாய ந வையும் மேற்கொண்டு , தஹ , 


ஒலி 


17 


த , தஹ எழுத்துக்களை நீக்கிவிட்டது . ஐந்தாவது வரி 
சையாகிய இதழ் எழுத்துக்களில் , ப வையும் , அதற்கின 
மூக்கெழுத்தாய ம வையும் மேற்கொண்டு , பஹ , ப 
‘பஹ எழுத்துக்களை நீக்கிவிட்டது . 

இவ்வாறு , தமிழ் , தேவ நாகரியின் ஹகரவொலி மெய் 
யெழுத்துக்களை அறவே நீக்கிவிட்டதோடு , அந்நெடுங் 
கணக்கின் 

மெல்லொலி மெய்யெழுத்துக்களையும் நீக்கி 
விட்டுளது . தேவநாகரி மெல்லொலி மெய்யெழுத்துக்களி 
னின்றும் வெளியாம் யெல்லொலிகள் , சமஸ்கிருதத்தில் 
உள்ளவாறே தமிழிலும் சாதாரணமாக ஒலிக்கப்பெறு 
கின்றன என்றாலும் , வடிவெழுத்தொன்றே , ஓர் இடத்தில் 
வல்லொலியுடையதாகவும் , பிறிதோரிடத்தில் மெல்லொலி 
யுடையதாகவும் ஒலிக்கும் - தமிழிற்கே உரிய - ஓர் ஒலி 
முறைப்படி , ஒரு வடிவெழுத்தே , இவ்விரு வொலிகளையும் 
குறிக்க மேற்கொள்ளப்படும் . தமிழில் , அவ்விரு ஒலி 
களையும் குறிக்க மேற்கொள்ளப்படும் வடிவெழுத்து , தேவ 
நாகரி 

வர்க்கத்தின் முதல் எழுத்தாகிய வல்லொலி. 
யெழுத்தேயாம் . 

அரை உயிர் என அழைக்கப்பெறும் இடையின வர்க் 
கத்தில் , தமிழ் , தேவநாகரி முறையை மேற்கொள்கி ) 

சிறது . 
ஆனால் , அஃது அத் தேவநாகரி எழுத்துக்களோடு , அதில் 
காணப்பெறாத 

நான்கு 

எழுத்துக்களை 
சேர்த்துக்கொள்கிறது . அவை இடையின ழ , வல்லின 
ற , லகரரகரவொலிக்கலவையெனக் கருதப்படும் 
யின ள , மெல்லின ன என்பனவாம் . இந்த ன கரம் , 
பெரும்பாலும் ஈற்றெழுத்தாகவும் , ற கரத்தோடிணைந்து 
என்தர் என்றெழும் கலவை யொலியைத் தரவும் ஆளப் 
பெறும் . 

இஸ் என்ற வொலியைத் தரும் சமஸ்கிருத எழுத் 
துக்கள் எவையும் , தமிழ் நெடுங்கணக்கில் இடம்பெற 
வில்லை . சமஸ்கிருதச் சொற்களை யொலிக்கும்போதும் , 
எழுதும்போதும் , தமிழ் , ஷ , ஸ என்ற இவ்விரு ஒலி 

கா.ஒ.- 2 


வேறு 


உடன் 


டை 


18 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


களையும் மேற்கொள்கிறது என்றாலும் , இவ்வெழுத்துக்கள் 
பழந்தமிழ் இலக்கணத்திலோ, இலக்கியத்திலோ இடம் 
பெறாமையோடு , அவ்வொலிகளை வெளியிடும் எழுத்துக்கள் 
எவையும் , தமிழ் நெடுங்கணக்கிலும் இடம் பெறவில்லை . 
அவ்வொலியுடைச் சொற்கள் , தமிழில் வந்து வழங்கும் 
போது , அவ்வொலிகளைத் தெரிவிக்க , கிரந்தவெழுத்துக் 
களினின்றும் சில எழுத்துக்களை மேற்கொள்கிறது . சமஸ் 
ருத ஸ என்ற எழுத்து , தமிழில் என்றும் இடம் பெற்ற 
தில்லை . சமஸ்கிருத ச என்ற ஒலியோடொத்த ஒலியை 
யுடையதும் , தனித்து எழுதினால் , ஸ எனவும் , இணைத்து 
எழுதினால் , ச எனவும் ஒலிக்கப்பெறுவதுமாய் ச கரமே 
அதற்குப் பதிலாக ஆளப்படுகிறது . 

அடுத்த பக்கத்தில் காட்டப்பெறும் தேவநாகரி , தமிழ் 
நெடுங்கணக்குகளின் ஒப்பீடு , அவ்விரு இனங்களுக் 
கிடையேயுள்ள தொடர்பினை விளக்கிக்காட்டும் . 


151. 


க, 


165 


ண. 


சமஸ்கிருதம்:அ,ஆ;இ,ஈ;உ,ஊ;N,j;kj;ஏ,ஐ;ஒ;ஒள;அம்,ஹக் தமிழ்: அ,ஆ,இ,ஈ;உ,ஊ;எ,ஏ;ஐ;ஒ,ஓ;ஒள;ஃ.. 

மெய் 
மிடற்றினம் 
: 

சமஸ்கிருதம் 
: 

க,கஹ, 

க,கஹ, 
தமிழ் அண்ணஇனம்: 

சமஸ்கிருதம் 
: 

ச, சஹ, 

சஹ, தமிழ்: நாவினம்:சமஸ்கிருதம்: 

டஹ, 

டஹ, தமிழ்: 
பல்லினம்: 
சமஸ்கிருதம்: 

தஹ, 

தஹ, 
தமிழ் 
: 

த, இதழினம்: 
சமஸ்கிருதம் 
: 

பஹ, 

பஹ, 
தமிழ் 
: 

ப, அரைஉயிர்(இடையினம்): 
சமஸ்கிருதம் 
: 

ல,வ. தமிழ்: 

ல,வ,ழ, 

ள,(ற) 
இஸ்ஒலியும் 
, 
ஹகரஒலியும் 
: 
சமஸ்கிருதம் 
: 

ஸ,ஷ,ஸ,ஹ, தமிழ்: 


ண . 


2 


ولا 


ம. 


20 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


உ . திராவிட ஒலிமுறை 
இனி, திராவிட வடிவெழுத்துக்களின் ஒலிகள் , அவ் 
வின மொழிகளின் ஒலிமுறை இவை பற்றிய ஆராய்ச்சி 
யினை மேற்கொள்வோமாக . அவ்வாறு ஆராயுங்கால் , தேவ 
நாகரி நெடுங்கணக்கு , மேற்கொண்டுள்ள வரிசை , அமைப்பு 
முறைகளை மேற்கோடல் , நம் ஆராய்ச்சிக்குப் பெருந்துணை 
புரிவதாகும் . திராவிட எழுத்துக்களின் , ஒவ்வொரு எழுத் 
தின் ஒலிப்பு முறைபற்றியும் விரிவாக ஆராய்வது , என் 
நோக்கம் அல்ல . ஒன்றன் பின் ஒன்றாக , உயிர் எழுத்துக் 
களையும் , மெய்யெழுத்துக்களையும் ஆராய்ந்து நோக்குங்கால் , 
திராவிட ஒலி முறையியல்புகளையும் , கொள்கைகளையும் 
வெளியிடத் துணை புரியும் , ஆராய்ச்சி மட்டுமே ஈண்டு , மேற் 
கொள்ளப்படும் . தமிழிலக்கண ஆசிரியர்கள் , வாய் திறந் 
தொலிக்கும் ஒலிகளாலாய எழுத்துக்களை , உயிரெழுத்துக்க 
ளென்றும் , உயிரொலிகள் தடையுறப் பிறக்கும் ஒலிகளா 
லாய எழுத்துக்களை மெய்யெழுத்துக்களென்றும் , இவ்விரு 
ஒலிகளும் இணைந்து ஒலிப்பதால் எழும் எழுத்துக்களை , 
உயிர் மெய்யெழுத்துக்களென்றும் பொருள் 
சொற்களால் பெயரிட்டழைப்பர் . 

க . உயிரெழுத்துக்கள் 
( 1 ) அ , ஆ : - அ வை , ஓ வென ஒலிக்கும் வங் 
காள நீங்கிய இந்தியாவின் எல்லாப் பகுதியிலும் , சமஸ் 
ருத அ , ஒலிப்பதைப் போன்றே , திராவிடமொழிகளில் , 
இவ்விரு எழுத்துக்களும் ஒலிக்கின்றன . தமிழில் உள்ள தனி 
உயிர்களனைத்தினும் , அ கரவொலியே , கடிய ஒலியாம் . அத 
னால் , அது , பெரும் பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது . 
சிற்சில இடங்களில் , அது , எ என மாறும் ; சமஸ்கிருத 
பலம் , தமிழில் பெலம் எனவும் , ஜபம் , செபம் என 
வும் ஆதலை ஒப்பிட்டுணர்க. ஏனைய மொழிகளில் , அது, 
தன் இடத்தை உறுதியாகப் பெற்றுள்ளது . அம்மொழி 
களிலும் , ஈற்று அ , ஒரோவழி , உ கரவுயிரின் சேர்க்கை 
யால் அரண் செய்யப்படுகிறது ; அ கரத்திற்குப்பின் , உ க 


நிறைந்த 


ஒலி 


21 


கிறது . 


ரம்வர , அவ்விரண்டற்குமிடையில் , வ கரவுடம்படு மெய் 
பெற்று நிற்கும் . பெயர்ச்சொற்களின் ஈற்றில் நிற்கும் அ , 
அடியோடு மறைந்து போக, அவ்விடங்களை உ கரமோ 
அல்லது ஐகாரமோ மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது . 
ஈற்று அ கரம் , தமிழில் ஐ காரமாக மாறுகிறது என்றால் , 
கன்னடத்தில் , அது , பொதுவாக எ சுரமாக மாறுவதும் , 
ஒரோவழி , வு கரச் சேர்க்கையால் அரண் செய்யப்படுவ 
தும் நிகழ்கிறது , தெலுங்கிலும் , சிறப்பாக மலையாளத்தி 
லும் , இவ்வுயிர் , மாற்றம் பெறுவது குறைந்தே காணப்படு 

அஃறிணைப் பொதுப்பெயர் . அஃறிணைச் சுட்டுப் 
பெயர் இவற்றின் ஈறாக எல்லா மொழிகளிலும் பண்டு 
இருந்ததும் , மலையாளத்தில் இன்றும் இருப்பதும் ஆகிய 
அ கரம் , வழக்குத் தமிழில் பெரும்பாலும் , ஐ காரமாக 
வும் , தெலுங்கில் இ கரமாகவும் கன்னடத்தில் உ கரமாக 
வும் மாறியுளது . அப்பொருள்கள் எனப் பொருள்படும் . 
அவ எனும் சுட்டு , தமிழில் , அவை எனவும் , தெலுங் 
கில் , அவி எனவும் , கன்னடத்தில் அவு எனவும் வர , 
மலையாளத்தில் மட்டும் அவ என்றே வருதல் காண்க . 

குறில் அ இரண்டு இணைவதால் தோன்றிய , தமிழ் 
நெடில் ஆ , செய்யுட்களில் , ஓ என மாறும் : ( விண் + 
அ + வ் + 

அர் = விண்ணவர்- விண்ணோர் ). கன்னடத்தில் , 
குறில் அ கரமும் , ஒரோவழி , ஒகரமாக மாறும் . 
சமஸ்கிருத உயர்திணைப் பெண்மையைக் குறிக் கவரும் 
சற்று ‘ ஆ , தமிழில் , ஐ என மாறும் ,. விருப்பம் எனப் 
பொருள்படும் சமஸ்கிருத ஆஸா , தமிழில் ஆசை 
வும் , திங்கள் ஒன்றின் பெயராக வரும் சமஸ்கிருத சித்ரா 
தமிழில் சித்திரை எனவும் ஆதலறிக . 
னடத்தில் எ என மாறும் . 

கங்கா , தமி 
ழில் கங்கை யென ஆம் . கன்னடத்தில் , அது ‘ கங்கெ 
அல்லது கங்கெயு என்றே ஆம் . 

ஈற்று அ கர , ஆ கார ஒலிகள் மறைவதால் , தமிழ்ச் 
சொற்களில் , அவ்விடங்களை நிரப்பவரும் ஈருயிர் இணை 
யொலியெழுத்தாகிய ஐ காரம் , அ.இ யென ஒலிக்கப் 


என 


அதே ஆ , 
சமஸ்கிருத 


கன் 


22 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
பெறுவதினும், எஇ யென ஒலிக்கப்பெறு தலே பொருக் 
தும் . ஆனால் , தமிழ் ஐ காரம், 

ஐ காரம் , அ கரத்தினின்றே 
தோன்றியுள்ளமையும் , அவ் ஐ காரம் , சமஸ்கிருதத்தில் 
அஇ யென்றே ஒலிக்கப்படும் ஒற்றுமையுண்மையும் , தமி 
ழில் வரும் ஈருயிர் இணையொலி எழுத்தாய இவ் ஐ கா 
ரத்தை , எஇ க்களின் இணை யாகக்கொள்வதினும் , அஇ க் 
களின் இணை யாகக் 

கொள்வதற்கே துணை புரிகின் றன . 
இவ் ஐ கார ஒலி , அ கர உயிரினின்றே தோன்றியிருப்ப 
வும் , ஒலிக்கும் பொழுது , அவ் அ கரவொலி , அடியோடு 
மறைந்து போதல் வியப்பாகவேயுளது . கிரந்த , மலையாள 
நெடுங்கணக்குகளில் , இவ்வொலி, எஎ என இரு இணை 
எ கர எழுத்துக்களாலும் , தெலுங்கு - கன்னட 
கணக்கில் , எ , இ என்ற இரு ஒலிகளின் கூட்டொலியை 
அறிவிக்கும் எழுத்து ஒன்றாலும் எழுதப்படுகிறது ; 
துருக்கி மொழியின் , ஏ அல்லது எய் என்ற ஒலி 
யோடும் , அது சிறிது ஒப்புடையதாக உளது . 
டாம் வேற்றுமையுருபு , மலையாளத்தில் எ என இருக்க , 
அது தமிழில் ஐ ஆக இருப்பதும் , பெயர் , தொழிற் 
பெயர்களின் இறுதி , கன்னடத்தில் எ என இருக்க ,, 
அது , தமிழில் ஐ யென இருப்பதும் ஆராயத்தக்கனவாம் . 
" நடை என்ற தமிழ்ச்சொல்லைச் சமஸ்கிருத எழுத்துக் 
களில் எழுதுங்கால் , குமாரில் பட்டர் நட்அ இ என்று 
தாமல் , நட்எ என்று எழுதியதும் ஈண்டுக் குறிப்பிடல் 
தகும் ; அதனால் , ஐ என்ற தமிழ் ஒலி , அஇ ஒலியினும் 
எ ஒலிக்கே அண்மையுடைத்து என்றே அவர் கருதியுள் 
ளார் எனத் தோன்றுகிறது . 

ஆகவே , ஈர்உயிரிணை 
யொலி எழுத்தாகிய தமிழ் ஐ காரம் , எஇ என்ற இவ் 
விரு எழுத்துக்களின் ஒலிகள் இணைவதால் தோன்றியது 
என்றே நானும் கருதுகின்றேன் . 

( 2 ) இ , ஈ : - இவை குறித்துக் கூறத்தக்கன ஒன்று 
மில்லை . 
3 ) உ , 

° : -- இந்தோ - ஐரோப்பிய மொழிகளி 
லும் , செமிடிக்கின மொழிகளிலும் வரும் உ கர , ஊ கார 


இரண் 


ஒலி 


23 


ளன . 


உயிர்கள் , ஒலிநயம் குறித்து மற்ற எழுத்துக்களோடு 
இணைவதோ, பிறிதோர் உயிர் எழுத்தாக மாறுவதோ 
பெறாமல் , நிலைத்த , மாற்ற முடியாத எழுத்துக்களாக உள் 

திராவிடமொழிகளில் , ஊ காரம் , நிலைத்து நிற் 
கும் ஆற்றல் வாய்ந்ததே; ஆனால் , குறில் உ , உயிரெழுத் 
துக்கள் 

எல்லாவற்றினும் , மிகமிக மென்மையானதும் , 
எளிமையுடையதுமாதலின் , அது , ஒலித்துணை , ஒலிநயம் 
காரணமாகப் பெரும்பாலான சொற்களில் , சிறப்பாக அச் 
சொற்களின் ஈற்றில் மேற்கொள்ளப்படுகிறது . 


இம் 


மகர 


. 


தெலுங்கிலக்கண நடையில் , ஒவ்வொரு சொல்லும் , 
உயிர் ஈறாகவே முடிதல்வேண்டும் . யாதானும் ஒரு சொல் , 
இயல்பாக உயிரீறுடையதன்றாயின் , அச்சொல்லின் ஈற்று 
மெய்யெழுத்தின் பின் , உகரம் இணைக்கப்பெறும் . 
முறை , சமஸ்கிருதத்தினின்றும் வந்து வழங்கும் சொற்க 
ளிடத்தும் கையாளப்படும் . ஈற்றுச் சமஸ்கிருத 
அஃறிணைப் பண்புப்பெயர்கள் , தெலுங்கில் வருங்கால் , 
மு என்றே முடியும் . இவ்வுகாம் , எழுதுங்கால் தவறாது 
எழுதப்படுகிறது என்றாலும் , ஒலிக்கும்பொழுது , 
பெரும்பாலும் ஒலிக்கப்படுவதில்லை . புதுக் கன்னடத்தில் , 
அ கா 

ஈறாக முடியும் சொற்களுக்கீற்றிலும் , உ கரம் 
சேர்க்கப்படல்வேண்டும் 

என்ற மேலும் 

மேலும் ஒருபடி முன் 
னேற்றத்தோடு , இம்முறை , கையாளப்படுகிறது ; சில , 
பல என்ற தமிழ்ச்சொற்கள் , கன்னடத்தில் கெலவு , 
பலவு என வருதல் காண்க . மெய்யீற்றுச் சொற்களின் 
பின் , உ கரத்தை யிணைத்தலாகிய தமிழ்முறை , பழங் 
கன்னட முறையோடு ஒத்துளது . க் , ச் , ட் , த் , ப் , ற் என்ற 
வல்லின மெய்களை ஈறாகவுடைய சொற்களுக்குப்பின் , உ க 
ரம் வருதல் வேண்டும் என்பதே , அம்முறையாம் . தமிழ் 
மக்களின் ஒலியுறுப்புக்கள் , அவ்வல்லின மெய்யொலிகளை , 
அவற்றைத் தொடர்ந்து வரும் உயிர் ஒலிகளின் துணையில்லா 
மல் ஒலிக்கும் ஆற்றல் அற்றிருப்பதே இம்முறைக்குக் 

இவ்வாறு இணைக்கப்படும் உ கரம் , குறில் 
ஒலி அளவு தானும் இராது , மேலும் குறைந்திருப்பதால் , 


காரணமாம் . 


24 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அதன் ஒலி அளவை , நெட்டெழுத்தின் ஒலி அளவில் காற் 
கூறுடையதாகவே இலக்கண ஆசிரியர் வரையறுத்துள்ள 
னர் . 

தமிழ்மொழியில் இக்குறில் உ கரம் நிற்கும் இடங் 
களை மலையாள மொழியில் , ஒரோவழி , குறில் அ கரம் 
மேற்கொள்கிறது . இச்சிறப்பியல்பு , கொச்சி மலையாளத் 
திற்கும் , சிரியன் கிறித்தவர் வழங்கும் மலையாளத்திற்குமே 
உரித்து என்பர் பேராசிரியர் குண்டர்ட் . மலையாள மொழி 
யைக் கற்கும் தங்கட்குத் துணையாக , ஒலிப்பு முறையைக் 
கொள்ளாது , எழுத்துமுறையை மேற்கொள்ளும் கடல் 
கடந்துவந்து வாழும் பிறமொழியாளர் , குறை உ கர ஒலி 
யைக் குறிக்கவரும் இவ் அ கரத்தை , இயல்பான அ கரம் 

கொள்கின்றனர் என்று , குண்டர்ட் அவர்களே 
கூறுகின்றனர் . தமிழின் , இக்குறை உ கரம் , 
மலையாள மொழிகளில் , மேலும் குறைக்கப்பட்டுளது . 
அங்கெல்லாம் , இவ் உ கரம் எழுதப்பெறாமல் , அதற்கு 
ஈடாக , அவ்வொலியைக் குறிக்க , ஈற்றெழுத்தின் மீது ஒரு 
சிறு அரை வட்டம் , அல்லது ஒரு புள்ளி அமைக்கப்படும் . 
‘கிழக்கு என்ற தமிழ்ச்சொல் , மலையாளத்தில் கிழக்க 
எனவே எழுதப்படும் . இம்முறை , துளுமொழியில் , 
மேலும் விரிவாக ஆளப்படுகிறது . ஊ , ஓ இவ்விரு 
உயிர்கள் நீங்கிய ஏனைய உயிர்கள் எல்லாவற்றின் பின்ன 
ரும் ஒலிகளை அறிவது , அம்மொழியில் அரிதாகும் . அவ் 
வொலிகள் ஒலித்துணையாக ஆக்கப்பட்டவிடத்து , அவ் 
வு கரம் , ஜெர்மன் மொழியில் காணப்பெறும் 

காணப்பெறும் குறுகிய 
உ கரத்தை யொத்துளது . இல்லை எனப் பொருள் தரும் 
இலது என்ற தமிழ்ச்சொல் , லேது என மாறும் மாற்ற 
மும் , அதுபோலும் வேறு பிற மாற்றங்களும் ஈற்றுயிர் 
களைக் குறைப்பதைப்போன்றே , மொழிமுதல் உயிர்களைக் 
குறைப்பதால் உண்டான விளைவுகளாம் . 


தன்னையடுத்துக் குறை உகரமோ , அன்றி அ கரமோ 
இணைக்கப்பட்ட ஈற்று 

வல்லின மெய்கள் , அவ்வாறு 
இணைக்கப்பட்ட உயிர்களின் பற்றுக்கோடாக இரட்டிக்கப் 
படும் ; சொல் எனப்பொருள் படும் , சமஸ்கிருத வாக் , 


25 


அசையின் 


தமிழில் வாக்கு என்றும் , நீர் எனப்பொருள்படும் சமஸ் 
கிருத அப் , தமிழில் அப்பு என்றும் வருதல் காண்க . 
இம்முறை , சொல்லீற்றில் வரும் வல்லினமெய்களுக்கே 
யல்லாமல் , சொல்லுறுப்பாய அசைகளின் ஈற்றில் வரும் 
வல்லினமெய்களுக்கும் மேற்கொள்ளப்படும் . ஒரு சொல் 
லின் இடையில் வரும் ஓர் அசை , மேற்கூறிய வல்லின 
மெய்யெழுத்துக்களுள் ஒன்றை , ஈற்றில் கொண்டு நிற்க , 
அதையடுத்து வரும் 

மொழிமுதல் மெய் 
யெழுத்து , நின்ற அசையின் ஈற்றெழுத்தோடு இணைய 
இயலாத ஒன்றாயின் , நின்ற அசையின் ஈற்றில் வரும் அவ் 
வல்லின மெய் இரட்டிக்கப்பெற்று , அதன் ஈற்றில் , இக் 
குடை 

றை உ கரம் இணைக்கப்படும் . சமஸ்கிருதம் அத்வைதம் , 
தமிழில் அத்துவைதம் எனவருதல் காண்க . ஈண்டு , 
த இரட்டிக்கப்பெற்ற வழி த என மாறுவதன் காரணம் 
பின்னர் விளக்கப்பெறும் . இன்று வழங்கும் பேச்சு 
நடைத்தமிழில் , ஈற்றெழுத்து வல்லினமாக இல்லாமல் , 
மெல்லின , இடையினங்களாக இருப்பினும் , இவ் உ கரம் 
இணைந்தே ஒலிக்கப்பெறும் . ஈற்றுச் சொற்களின் 
பின் , இலக்கியத் தமிழிலும் , இவ் உ கரம் , ஒரோவழி 
இணைக்கப்படும் . சொல் , சொல்லு என வருதல் காண்க. 
உகரத்தை , இவ்வாறு கையாளும் முறையும் , அது ஆளுவ 
தன் பயனும் , இந்தோ - ஐரோப்பிய மொழிகளில் காணப் 
பெறா. இம்முறை , சமஸ்கிருத மொழியினின்றும் மேற் 
கொள்ளப்பட்டதன்று . 

அம்மொழி முறைக்கே 
முரண்பட்டதும் ஆம் . இவ்வுகரம் , “ ஒலித்துணை உகரம் " 
என அழைக்கப்பெற்று , எழுதும்போது , இடையில் ஒரு 
சிறு கோடிட்டுப் பிரித்தே காட்டப்படும் . 

( 4 ) எ , ஏ ; ஒ , ஓ : - திராவிட மொழிகள் , எ கா , 
ஒ கரக்குற்றுயிர் ஒலிகளைப் பெற்றுப் பெரும் அளவில் மேற் 
கொள்கின்றன . 

அவற்றுள் பெரும்பாலான மொழிகள் , 
‘ எ கர , ஒ கரங்களின் நெடில்களாய , ஏ கார , "ஓ கார ஒலி 
களினின்றும் , அக்குற்றுயிர் ஒலிகளைப் பிரித்து வேற்றிய 
அவற்றிற்கெனத் தனி வடிவெழுத்துக்களைப் பெற்றுள்ளன . 


லகர 


26 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கிடையா , 


எ கர , ஒ கரக்குறில்கள் , சமஸ்கிருதத்தில் 
ஒலி பற்றிய ஒழுங்கு முறைகளில் , நுண்ணிய விதிகளையும் 
தவறாது பின்பற்றும் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் , 
இவ்விரு ஒலிகளும் இடம் பெறாதிருப்பது , எதிர்பாரா 
நிகழ்ச்சியன்று. சமஸ்கிருதமொழியில் அறவே இடம் 
பெறாத இவ்விரு ஒலிகளும் , திராவிட மொழிகளில் பெற் 
றிருக்கும் இன்றியமையாப் பெருநிலை , திராவிடமொழிகள் , 
சமஸ்கிருதமொழியின் தொடர்பற்ற தனிமொழிகளாகும் 
என்ற உண்மையை உறுதிசெய்யத் துணை புரிவதாகும் . 
திராவிடமொழிகள் எல்லாவற்றிலும் , சில இடங்களில் , 
அதுவும் , அ , இ போன்ற சுட்டடிப்படையாக வரும் 
டத்தும் , எ போன்ற வினாவடிப்படையாக வரும் இ த் 
தும் , அக்குறில் உயிர்கள் , அச்சொற்பொருளை வற்புறுத் 
தும் காரணம் குறித்து , நெடிலாக மாற்றப்படும் . இவ்வாறு 
வருவனவும் , விதிவிலக்காகவும் , அருகியுமே வரும் . எ கர , 
ஒ கரக் 

குறில்கள் வருமிடங்களில் , அவற்றிற்கீ , 
ஏ கார , ஓ கார நெடில்கள் அமைந்த சொற்கள் வந்தால் , 
அவ்விரு சொற்களுக்கும் இடையே தோன்றும் வேற் 
றுமை , ஒலி நயம் குறித்து வந்ததாக இல்லாமல் , அச்சொற் 
களின் அடிப்படையையே - அச்சொற்களின் பொருளையே 
மாற்றியமைக்க வந்ததாகவேயுளது . ‘தெள் என்பது 
தெளிவைக் குறிக்க வந்தால் , நெட்டெழுத்து வந்த 
தேள் , ஓர் உயிரைக் குறிக்க வரும் ; கல் 
மண்ணிற்கு இனமான ஒரு பொருளைக் குறிக்க வந்தால் , 
நெட்டெழுத்து 

வந்த கால் , உடல் உறுப்புக்களுள் 
ஒன்றைக் குறிக்க வரும் . 


2 


என்பது , 


( 5 ) ஐ : - சமஸ்கிருத ஈருயிர் இணையொலி எழுத்து ,, 
அ , க்களின் இணைவால் தோன்றுவதைப் போலல்லா 
மல் , இவ் ஐ காரம் , எ , இ க்களின் இணைவால் தோன்றிய 

பழைய திராவிட ஒலி அ கர ஒலி , எ கரமாக 
மாறி , அது மறுவலும் , ஐ காரமாக மாறும் . தலையெனப் 
பொருள்படும் சொல் , தெலுங்கு , மலையாளங்களில் 
என்றும் , கன்னடத்தில் தால் என்றும் , தமிழில் தலை 


தாம் . 


தல 


ஒலி 


27 


ஆகவே 


ள 


என்றும் வருதல் காண்க . பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் 
கொள்கைப்படி , 

மலையாளத்தில் வரும் இவ் அ கரம் ,, 
இயற்கையான தன்று ; எ இ க்களின் திரிபே . 
தான் , மலையா இரண்டாம் வேற்றுமை உருபாக , 
அ கரம் வாராமல் , எ கரம் வருகிறது . தமிழில் ஒரு 
ஐ காரத்தைத் தொடர்ந்து , மற்றோர் ஐ காரம்வர , அவ் 
விரு ஐ காரங்களுக்கிடையே, தனிமெய் வரின் , முதல் 
ஐ , இயல்பாகவே நெடிலா கவும் , குறுகிய வொன்றாகக் 
கொண்டு அவ்வாறே ஒலிக்கவும்படும் . உடைமை என்ற 
சொல்லில் வரும் டை என்பதில் உள்ள ஐ , செய்யுட் 
களில் அலகிடுங்கால் , குறுகிய ஒலியுடையதாகவே மதிப் 
பிடப்பெறும் . இதுபோன்ற இடங்களில் வரும் ஐ காரம் , 
தன் பழைய ஒலியாகிய அ கரம் , அல்லது எ கரத்தைப் 
போன்றே ஒலிக்கப்படும் . உடைமை என்பது சாதாரண 
மாக உடைமை என்றும் , உடமை என்றும் ஒலிக்கப்படு 
தலை யணர்க . 

( 6 ) ஔ : - இந்த ஈருயிர் இணையொலி எழுத்து , 
தமிழிலும் இடம் பெற்றுளது . ஆனால் , இது , திராவிட 
இனத்தின் எம்மொழிக்கும் ஓர் உறுப்பாக இருந்ததில்லை ; 
சமஸ்கிருத நெடுங்கணக்கைப் பார்த்து மேற்கொண்ட 
யாம் . பெரும்பாலும் , தமிழில் வந்து வழங்கும் சமஸ் 
கிருதச் சொற்களை ஒலிக்கவே இது கையாளப்படுகிறது . 
அவ்வாறு வந்த அச் சமஸ்கிருதச் சொற்களும் , இவ்வெழுத் 
தின் துணையில்லாமலே ஒலிக்கவும் கூடும் . இவ்வொலியைத் 
தோற்றுவிக்கத் துணை புரியும் அ , உ என்ற ஒலிகள் 
இரண்டும் தனித்தனியே பிரிந்து ஒலிக்க , அவ்விரு உயிர் 
ஒலிகளுக்கிடையே வ கர உடம்படுமெய் வந்து நிற்க ஒலிக் 
கவும் 

பெறும் : சமஸ்கிருத ‘ சௌக்யம் , தமிழில் 
சவுக்கியம் என ஒலிக்கப்பெறுதல் காண்க . 

அகரம் அல்லது அகரத்தொடு தொடர்புடைய 
ஐ கார உயிர் தொடரவந்த சில மெய்யெழுத்துக்களின் 
முன் வரும் இ , ஈ , எ , ஏ , உ என்ற உயிரெழுத்துக்கள் , 
அவை தனித்து வந்தக்கால் பெறும் ஒலியினும் , வேறு : 


28 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


. 


அ கரம் 


பொதுவாக , 


பட்ட ஒருவகைக் கூட்டொலியைப் பெறுகின்றன . 
பண்பு , பிற திராவிட இன மொழி ஒன்றினும் காணப் 
பெறாத , தமிழிற்கே உரிய தனிப்பண்பாகும் . அ கரம் 
அல்லது ஐ காரம் தொடரவந்த ட் , ண் , ர் , ழ் , ற் , ல் , ள் 
இவற்றின் முன்வரும் இ கரம் , எ கரவொலியோடொத்த 
ஓர் ஒலியைப் பெறுகின்றது . அவ்வாறே , 
அல்லது ஐ காரம் தொடரவந்த ‘ ட் , ண் , ழ் , ள் , ற் என்ற 
மெய்யெழுத்துக்களின் முன் ஈ காரம் வந்தால், 
ஊ காரவொலியோடொத்த ஓர் ஒலியைப்பெறும். ஊ 
காரம் மட்டும் மாறாமலே நிற்கும் . ஆனால் , உ கரம் , 
இ , உ , எ 

என்ற எழுத்துக்களுள் எதுவும் தன்னைத் 
தொடராதவழி , மேற்கூறிய ஏழு மெய்யெழுத்துக்கள் 
முன்னரே யல்லால் , தனிமெய்கள் எல்லாவற்றின் முன் 
னும் , ஒ கரவொலி போன்று ஒலிக்கும் . தெலுங்கில் , 
அத்தகைய சொற்களை எழுதும்போது , 
ஒகரம் கையாளப்படுகிறது . ‘ டகர ணகரங் களின் முன் 
வந்த எ கரம் , தனக்கே உரிய நுண் ஒலியை இழந்து , 
தனக்குப் பின்வரும் மெய்யெழுத்து இரட்டிக்கப்பட்டால் , 
அந்நிலையில் எவவாறு ஒலிக்கப்பெறுமோ , 

அவ்வாறு 
ஒலிக்கப்படும் . அதுபோலும் இடங்களில் , ஏ காரமும் ,, 
ஓ கார ஒலிபோன்ற ஓர் ஒலியைப்பெறும் . எ கரம் , 
கரமாக மாறும் இப்பண்பு, துளுமொழியின் தனிச் 
சிறப்பாகும் . வேண்டும் , வெள்ளி 

தமிழ்ச் 
சொற்கள் , 

துளுமொழியில் முறையே " போட் 
பொள்ளி என ஆதலறிக . திராவிடமொழியில் , குறிப் 
பிட்ட சில இடங்களில் , உயிரெழுத்துக்கள் சிலவற்றின் 
ஒலி , இவ்வாறு மாறுவது , அவ்வுயிரெழுத்துக்களை யடுத்து 
வரும் மெய்யெழுத்துக்களின் ஆற்றலினால் ஆவதன்று . 
இம்மாற்றம் , திராவிடமொழியின் ஓர் உயிர் , மற்றோர் 
உயிரைத் தனக்கு இனமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்ற 
லையே விளக்குவதாகும் . ஈண்டுக் காட்டிய எல்லா மாற்றங் 
களிலும் , அ கரமும் , அதற்கு இன மான ஐ காரமும் 
தமக்கு முன் நிற்கும் அசைகளிலும் தாம் புகுந்து தம் ஆற் 
றலை நிலைநிறுத்துவதையே நாம் கண்டோம் . 


என்ற 


5 


1 


ஒலி 


29 


என் 


வந்து 


1 





ற குறில் உயிர்களைத் தொடர்ந்து , முறையே , இ , உ , 

என்ற உயிர்களே வந்தவிடத்தும் , அவ் ‘ இ , உ , எ க் 
கள் தம் இயற்கையொலியையே பெற்றிருப்பது , சிறப் 
பாகக் குறிப்பிடத்தக்க பெருநிகழ்ச்சியாகும் . 
அடைய என்ற பொருளில் , உற என எழுதப்படும் 
எச்சச்சொல் , ஒற என்று ஒலிக்கப்படும் . ஆனால் , உறு 
என எழுதப்படும் ஏவற்பொருள் தரும் சொல் , ஒலிப்புழி 
யும் , உறு என்றே ஒலிக்கப்படும் . இம்முறை, சமஸ்கிருத 
மொழியில் காணக்கூடிய எம்முறையோடும் ஒத்துவாராத 
ஒரு தனிமுறையாகும். இது ஓரின மாக்கல் என்ற சித்திய 
மொழி முறையோடு ஓர் அளவு ஒத்துளது . 

ன் , ண் , ர் , ழ் , ல் , ள் இவற்றை ஈறாகவுடைய சொற் 
களின் ஈற்றசையில் நிற்கும் அ கரவுயிர் , எ கரம் போன்று 
ஒலிக்கவும் பெறும் . அவர் எனும் தமிழ்ச்சொல் , அவெர் 
என ஒலிக்கப்படுதல் காண்க . இம் மாற்றம் , சமஸ்கிருத 
இனமொழிகள் சிலவற்றுள் காணப்படும் ஒரு சொல்லின் 
ஈற்றசையிலும் , ஈற்றிற்கு முன்னிற்கும் அசையிலும் வரும் 

உயிர் ஒலிகளை மென்மையவாக்கும் மாற்றத்தோடு 
ஒத்துளது . 


கன 


உ . 


மெய்யெழுத்துக்கள் 
தமிழிலக்கண ஆசிரியர்கள் , மெய்யெழுத்துக்களை 
மூன்று . 

வகையாகப் பிரிப்பர் . க் , ச் , ட் , த் , ப் , ற் ஆகிய 
வல்லொலி யெழுத்துக்களை வல்லினம் எனவும் , ங் , ஞ் , ண் , 
ந் , ம் , ன் ஆகிய மூக்கெழுத்துக்களை மெல்லினம் எனவும் , 
ய் , ர் , ல் , வ் ,ழ் , ள் ஆகிய அரையுயிர் எழுத்துக்களை இடை 
யினம் எனவும் பெயரிட்டழைப்பர் . 

இம் முறைவைப்பில் , முன்னே குறிப்பிட்டவாறு , 
வல்லொலி யெழுத்துக்களோடு தொடர்புடைய மெல் 
லொலி யெழுத்துக்கள் அறவே கைவிடப்பட்டுள்ளன . 
கவின் மெல்லொலிக ; சவின் மெல்லொலி ச ; டவின் 
மெல்லொலி ட ; தவின் மெல்லொலி த ; பவின் மெல் 


30 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


லொலி ப . 

வடக்கே வாழும் திராவிடமொழிகள் , தேவ 
நாகரி நெடுங்கணக்கைப் பார்த்து , தாமும் , வல்லொலி 
மெய் , மெல்லொலிமெய்களை 

அறிவிக்க, தனித்தனி 
எழுத்துக்களை மேற்கொண்டுள்ளன . ஆனால் , தமிழிலும் ,, 
மலையாளத்திலும் அம்மொழிகளில் நிலவும் , வல்லொலி 
வல்லெழுத்து , மெல்லொலி வல்லெழுத்தாகவும் , மெல் 
லொலி வல்லெழுத்து , வல்லொலி வல்லெழுத்தாகவும் 
மாற்றப்படும் ஓர் அரிய ஒலி முறைப்படி , அவ்விரு ஒலிகளை 
யும் குறிக்க, ஒரேவகையான மெய்யெழுத்துக்களே 
கையாளப்படும் . 

அவ்விருவகை எழுத்துக்களின் வேற் 
றுமை , ஒலிக்கும்பொழுது மட்டுமே வெளியாம் . மெய் 
யெழுத்துக்கள் பற்றிய ஆராய்ச்சியினைத் தொடர்ந்து மேற் 
காள்வதன்முன் , வல்லொலி மெல்லொலியாகவும் , மெல் 
லொலி வல்லொலியாகவும் மாறும் அம்முறைபற்றிய 
ஆராய்ச்சியை ஈண்டு மேற்கோடல் நன்று .. 


வல்லொலிவல்லின , மெல்லொலிவல்லின மாற்றங்கள் : -- 

தமிழ் நெடுங்கணக்கு , தேவநாகரி மெய்யெழுத்து 
வரிசையாகிய வர்க்கம் ஒவ்வொன்றிலும் முதற்கண் உள்ள , 
ஹகரரவொலியிணையா வல்லொலி யெழுத்தையும் , ஈற்றில் 
உள்ள மூக்கெழுத்தையுமே 

பெற்றுளது 

என்பதை 
முன்னரே கண்டோம் . வல்லொலி வல்லெழுத்தையும் , 
மெல்லொலி வல்லெழுத்தையும் குறிக்க , தமிழ் , தனித் தனி 
வடிவெழுத்துக்களைப் பெறாது , அவ்விரு எழுத்துக்களையும் 
குறிக்க , ஒரே வடிவெழுத்தையே பெற்றுளது என்பதை 
யும் முன்னரே கண்டோம் . இம்முறை , அம்மொழியின் 
வடிவெழுத்தைமட்டும் பற்றியதன்று ; இஃது , அம்மொழி 
யுடன் பிறந்த , அம்மொழிக்கே உரிய ஓர் ஒலிமுறையாகும் . 

இம்முறை , எல்லாத் திராவிடமொழிகளிலும் உளது 
என்பதை அறிவிக்கும் சுவடுகள் , அம்மொழி ஒவ்வொன் 
றிலும் உள என்றாலும் , 

என்றாலும் , இம்முறை , முறையாகவும் , முழு 
வளர்ச்சிபெற்றும் இருப்பது , தமிழிலும் , மலையாளத் 
திலுமேயாம் . அவ் விருமொழிகளிலும் வழங்கும் அம் 


ஒலி 


31 


முறையாமாறு : -- முதல் , மூன்று , நான்கு , ஐந்து 

, ஆகிய 
வர்க்கங்களில் , முதற்கண் நிற்கும் க் , ட் , த் , ப் என்ற ஹகர 
வொலி இணையாவல்லெழுத்துக்கள் நான்கும் , சொற்களின் 
மொழி முதல் எழுத்துக்களாக வந்துழியும் , இரட்டித்து 
வந்துழியும் க் , ட் , த் , ப் என வல்லொலி வல்லெழுத்துக்க 
ளாகவே ஒலிக்கப்பெறும் . அதே மெய்யெழுத்துக்கள் , 
சொற்களின் இடையே தனித்துவரின் , க் , ட் , த் , ப் என 
மெல்லொலி வல்லெழுத்துக்களாக ஒலிக்கப்பெறும் . மெல் 
லொலி வல்லெழுத்து , மொழிமுதல் எழுத்தாக என்றும் 
வாராது . அவ்வாறே , வல்லொலி வல்லெழுத்து , சொல்லின் 
இடையே இரட்டித்தன்றித் தனியாக வாராது . இம்முறை 
மாற்றவொண்ணா முறையாக விளங்குவதாலும் , தவறாது 
உறுதியோடு பின்பற்றப்படுவதாலும் , இமமுறைக்கு , முற் 
றும் முரணானமுறை நிலவும் சமஸ்கிருதம் , ஆங்கிலம் 
போன்ற மொழிகளினின்றும் சொற்கள் கடன்வாங்கப் 
பெற்றால் , அச்சொற்களில் உள்ள வல்லொலிவல்லெழுத்து , 
மெல்லொலி வல்லெழுத்தாகவும் , மெல்லொலிவல்லெழுத்து , 
வல்லொலிவல்லெழுத்தாகவும் , 

நிற்கும் 
இடங்களுக்கேற்ப மாற்றியே ஒலிக்கப்பெறும் சமஸ்கிருத 
* தந்த , தமிழில் ‘தந்தம் எனவும் , சமஸ்கிருத பாக்ய , 
தமிழில் பாக்கியம் எனவும் வருதல் காண்க . இம்முறை , 
தனிச் சொற்களிடையேமட்டுமல்லாமல் , இருசொற்கள் 
ணர்ந்த தொகைச்சொற்களிடத்தும் மேற்கொள்ளப்படும் . 
இருசொற்கள் புணர்ந்துழி , வருமொழி முதற்கண் நிற்கும் 
மெய்யெழுத்து , அச்சொல் புணராது தனித்து நிற்புழி , 
வல்லொலி வல்லெழுத்தாக இருப்பினும் , நிலைமொழியோடு 
புணர்ந்து இடையெழுத்தாம் தன்மையுற்று விடவே , மெல் 
லொலி வல்லெழுத்தாக மாற்றி ஒலிக்கப்பெறும் . தெலுங் 
கில் இவ்வேறுபாடு , 

வடிவெழுத்துக்கொடுத்து 
எழுதுவதன் மூலமாகவே காட்டப்படுகிறது. அண்ணனும் , 
தம்பியும் என்ற பொருளில் அன்ன தம்முலு 
வேண்டியசொல் , புணர்மொழிக்கண் , அன்ன தம் மூலு 
என்றே எழுதப்படும் . அவ்வாறே, அடிபட என்ற பொரு 
ளில் , கொட்டபடு என வரவேண்டிய சொல் , கொட்டப்படு 


அவை 


புன 


வேறு 


என 


32 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்றே வரும் . ஆனால் , தமிழிலும் , பொதுவாக மலையாளத் 
திலும் , இவ்வேறுபாடு , அச்சொற்களை ஒலிக்கும் போது 
மட்டுமே காணப்படும் . 

இம்முறை , தெலுங்குமொழி 
எல்லாப் புணர்ச்சியிலும் கொள்ளப்படும் . ஆனால் , தமிழ் 
மொழிக்கண , வேற்றுமைப்பொருள் தோன்றப் புணரும் 
இருசொற் புணர்ச்சிக்கண் , வருமொழி முதலில் வரும் 
வல்லொலி வல்லெழுத்து , மெல்லொலி வல்லெழுத்தாக 
மாறுவதற்குப் பதிலாக இரட்டிக்கப்படும் . கொட்ட , படு 
என்ற இவ் விருசொற்புணர்ச்சி , தெலுங்கில் ‘ கொட்ட 
படு என வருமெனின் , தமிழில் , கொட்டப்படு என இரட் 
டிக்கப்படுதல் காண்க . எண்ணுப்பொருட்கண் வரும் இரு 
சொற்கள் , இடையில் எண்ணும்மைபெறாமல் , கபிலபரணர் 
என்பது போல எண்ணப்பட்டு , இருசொற்களுக்கும் ஒத்த 
பன்மை விகுதி கொண்டு முடியும் . உம்மைத் தொகைக்கண் 
மட்டும் , தமிழ் , தெலுங்கோடு ஒத்து நிற்கும் . 


ரண்டாம் வர்க்கத்தின் முதலெழுத்தாகிய ச விற்கும் 
இதுபோன்ற ஒருமுறை மேற்கொள்ளப்படும் . அவ் 
வெழுத்து , தனித்து வந்துழி , மிகவும் மென்மையதாக்கப் 
பெற்று , ஷ், ச் இவ்விரு எழுத்துக்களின் ஒலிகளுக்கும் 
இடைப்பட்ட ஓர் ஒலியுடையதாக ஒலிக்கப்பெறும் . அவ் 
வொலி , அவ்வெழுத்து , சொல்லுக்கிடையே வந்துழியும் , 
தனித்து நிற்புழியும் மாறுவதில்லை . ஆனால் , அதுவே 
இரட்டிக்கப்பட்டால் ச் என்றே ஒலிக்கப்பெறும் . இவ் 
வெழுத்துப்பற்றிய ஒலிமுறையும் , முன்னர்க் கூறிய முறை 
போன்றதே யெனினும் , செயற்படுங்கால் , சிறு மாறுபாடு 
நிகழ்கிறது . இவ்வெழுத்து , சொல்லின் முதற்கண் நிற்பி 
னும் , அன்றி இடையில் நிற்பினும் மெல்லொலி வல்லெழுத் 
தைப் போன்று , ச என ஒலிக்கப்பெறுவதே அம் மாறு 
பாடாம் . முறைப்படி , அவ்வெழுத்து , மொழிமுதல் எழுத் 
தாக வரின் , வல்லொலி வல்லெழுத்தாக , ச என ஒலிக்கப் 
படல் வேண்டும் . நாட்டுப்புறத்தார் வழங்கும் கொச்சைத் 
தமிழில் , சொல்லின் முதற்கண் வரும் இவ்வெழுத்து , ச 
என்றே இன்றும் ஒலிக்கப்படு தல் குறிப்பிடத்தக்கதாம் , 


ஒலி 


33 


மலையாளத்திலும் , தெலுங்கிலும் , அது ச என்றே , எழுத 
வும் , ஒலிக்கவும்படும் . இதுபோன்ற ஒருமுறை , ற கரம் . 
பற்றியும் நிலவுகிறது . அது , தனித்துவந்தால் ற் எனவும் , 
இரண்டாக இணைந்துவந்தால் த்த்ர் எனவும் ஒலிக்கப் 


ஒரே வடிவெழுத்து , ஓரிடத்தில் க வாகவும் , மற்றோ 
ரிடத்தில் க வாகவும் ( ஓரிடத்தில் ட வாகவும் , மற்றோ 
ரிடத்தில் ட வாகவும் ; ஓரிடத்தில் த வாகவும் , மற்றோ 
ரிடத்தில் த வாகவும் ; ஓரிடத்தில் ப வாகவும் , மற்றோ 
ரிடத்தில் ப வாகவும் ) ஒலித்தலை விரும்பும் இத் தமிழ் 
முறை , அம்மொழியில் அருகிக்காணும் சிறப்பியல்புமன்று ; 
சூழ்நிலைக்கேற்பச் சிறிது சிறிதாகத் தோன்றி வளர்ந்தது 
மன்று ; அம்மொழி யிலக்கண ஆசிரியர்களால் , மொழிப் 
பண்பாட்டிற்கெனப் பிற்காலத்தே மேற்கொள்ளப்பட்டது 
மன்று ; அஃது , அம்மொழி தோன்றிய காலத்தே உடன் 
தோன்றி அம்மொழியினின்றும் பிரிக்க இயலாவாறு 
ஒன்றிற்கும் ஒரு சிறப்பியல்பாம் . 

கிறிஸ்து ஆண்டுத் தோற்றத்திற்குப் பன்னூறு ஆண்டு 
கட்கு முன்னர் , முதன்முதலாகப் பார்ப்பனர்கள் , இங்குக் 
குடியேறிய காலத்தில் , தமிழர்கள் , அவர்கள் மொழியாகிய 
பழைய சமஸ்கிருதத்தினின்றும் , வடிவெழுத்துக்களைக் 
கடனாகப் பெற்றுத் தம் மொழியை எழுத்து வடிவில் அமைத் 
தனர் என நான் கருதுகின்றேன் ; எனினும் , வல்லொலி 
வல்லெழுத்தும் , மெல்லொலி வல்லெழுத்தும் ஒன்று பிறி 
தாக மாறும் இத் திராவிட ஒலிமுறை யமையும்வகையில் , 
தமிழ் நெடுங்கணக்கு வரிசை செய்யப்பட்டது அப் பழங் 
காலத்திலேயே நிகழ்ந்துவிட்டது . தமிழ்நெடுங்கணக்கு ,, 
ஒரே வடிவெழுத்து , இவ் விருவகை வல்லொலிகளையும் 
ஒலிக்கப் போதும் என்று கருதி , சமஸ்கிருத மெல்லொலி 
வல்லெழுத்துக்களை மேற்கொள்ளாது , அதன் வல்லொலி 
வல்லெழுத்துக்களை மட்டுமே மேற்கொண்டுளது . திராவிட 
மொழிகளுள் மிகப்பழைய மொழியாகிய தமிழ்மொழி 
வாயிலாக 

வெளிப்பட்டுத் தோன்றும் இத் திராவிட ஒலி 


34 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


முறைகள் , மிகப் பழைய காலத்திலிருந்தே , சமஸ்கிருத ஒலி 
முறையோடு பெரிதும் மாறுபட்டு 
உண்மையை , இந்நிகழ்ச்சிகள் நன்கு நிலைநாட்டுகின்றன . 


வந்துளது 

என்ற 


‘ க் , த் , ப் என்ற இம் மெய்யெழுத்துக்கள் குறித்துத் 
தமிழ்மொழி மேற்கொள்ளும் முறைபோன்ற ஒருமுறை , 
ஏப்ரு மொழியிலும் உளது என , அம்மொழி , மொழி 
நூலாசிரியர்கள் கூறுவராயினும் , இந்தோ - ஐரோப்பிய 
மொழி எதிலும் , வல்லொலி வல்லெழுத்தும் , மெல்லொலி 
வல்லெழுத்தும் ஒன்று பிறிதாக மாறுதல் அடைவதை நாம் 
கண்டதில்லை . ஏப்ரூமொழி மெய்யெழுத்துகள் , பெகத் , 
-கெப்ஹத் என அவை நிற்கும் இடத்திற்கேற்ப இருவகை 
யாக ஒலிக்கப்பெறும் அம் மெய்யெழுத்துக்களுள் யாதே 
னும் ஒன்று , ஒரு சொல்லின் முதலிலோ , அல்லது ஓர் 
அசையின் முதலிலோ வந்தால் , அது வல்லொலி வல் 
லெழுத்துப் போலவே ஒலிக்கப்பெறும் . அவ்வெழுத்து 
ஹகர வொலியிணைந்த எழுத்தாயின் , அது , தான் இயற்கை 
யாகப் பெற்றுள்ள அவ் ஹகரவொலியை இழந்தே ஒலிக்கப் 
பெறும் . இதைக்குறிக்க , அவ்வெழுத்தினுள் தகெஷ் என 
வழங்கப்பெறும் ஒரு சிறுபுள்ளி பொறிக்கப்படும் . அம் 
மெய்யெழுத்துக்கள் , ஏனையிடங்களில் வந்தால் , அவ்விடங் 
களில் , அவையெல்லாம் , மெல்லொலி வல்லெழுத்துக்கள் 
போன்றே ஒலிக்கப்பெறும் . அவற்றுள் இரண்டு மட்டும் , 
ஹகரவொலி இணைய , ப்ஹ எனவும், ‘ த்ஹ எனவும் 
ஒலிக்கப்பெறும் . இம்முறை சிற்சிலவகையில் தமிழ்முறை 
யோடு ஒத்துளது . ஆனால் , தமிழ்முறைக்கும் , சித்திய 
இனமொழிகள் சிலவற்றில் வழங்கும் முறைக்குமிடையே 
நிலவுவதாகத் தோன்றும் ஒப்புமைகள் , ஒருதன்மைய 
வென எடுத்துக்காட்டத்தக்கனவாம் . பின்னிஷ், லாப்பிஷ் 
மொழிகளில் , வல்லொலி வல்லெழுத்திற்கும் , மெல்லொலி 
வல்லெழுத்திற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடுளது . 
இவ் விருமொழிகளிலும் , மொழி முதலாகவோ , அசை முத 
லாகவோ , மெல்லொலி வல்லெழுத்து என்றும் வாராது . 
ஆனால் , 

மறைந்து மாண்புற்ற மிகப்பழைய சித்திய 


ஒலி 


35 


மொழிகளில் - பெகிஸ்டன் இடத்துக் கல்வெட்டுக்களில் 
கண்ட சித்தியமொழிகளில் - தமிழில் இருப்பது போன்ற , 
வல்லொலி வல்லெழுத்தும் , மெல்லொலி வல்லெழுத்தும் 
ஒன்று பிறிதாக மாறும் முறைகள் இருப்பதாகத் திருவாளர் 
நோரிஸ் என்பார் உறுதி கூறுகின்றார் , ( Journal of the 
Royal Asiatic Society , For 1853.) அம்மொழியில் , 
சொல்லின் இடையில் நிற்கும் ஒரே மெய்யெழுத்து , 
தனித்து நின்றால் மெல்லொலி வல்லெழுத்தாகவும் , இரட் 
டிக்கப்பெற்றால் வல்லொலி வல்லெழுத்தாகவும் ஒலிக்கப் 
பெறும் என அவர் கூறுகின்றார் . 

திராவிட மெய்யெழுத்துக்கள் பற்றிய விரிவான 
ஆராய்ச்சியினை இனி மேற்கொள்வோமாக . 
( 1 ) மிடற்றெழுத்தும் அதற்கின மூக்கினமும் க் , ங் : 

ம்மெய்யெழுத்துக்கள் , சமஸ்கிருதத்தில் ஒலிக்கப் 
படுவதுபோன்றே , திராவிடமொழிகளிலும் ஒலிக்கப்பெறு 

ஒரே வடிவெழுத்தால் குறிப்பிடப்பெறும் 
க வின் மெல்லொலியாகிய க , தமிழ் , மலையாள மொழி 
களில் , அம்மொழிக்கே உரிய 

ஒருவகை 

மென்மைப் 
பண்போடு ஒலிக்கப்படும் . இதன் ஒலி, ஐரிஷ்மொழியில் 
வரும் ஹ வின் ஒலிபோன்றதாகும் . பெரும்பாலும் , 

து , பிறமொழிகளில் வரும் ஹ கரவொலியை வெளி 
விடவே பயன்படுத்தப்பெறும் . மஹா என்ற சமஸ்கிருத 
அடைமொழி , தமிழில் , மகா என்று எழுதப்படுதல் 

ஹ 

கரவொலி , அதற்குரிய பெருமூச்சு சிறிது 
குறைய ஒலிக்கப்பெறின் , எத்தகைய ஒலியைப்பெறு 
அவ்வொலியோடொத்தது எனக் கருதப்படுமளவு இக் 
க வின் ஒலி மென்மையுடையதாகும் . 
( 2 ) அண்ண எழுத்தும் , அதற்கின மூக்கினமும் : ச் , ஜ் , ஞ் : 

சமஸ்கிருத மொழியில் வரும் ‘ ஸ் , ஷ் போன்ற 
இஸ்ஸொலி யெழுத்துக்களைத் தமிழ் மொழி ஏற்றுக்கொள் 
பதில்லை யென்பது முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது . 


கின்றன . 


பழி 


காண்க. 


மோ 


என்ற 


36 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
இவற்றிற்குப் பதிலாக , ச என்ற எழுத்தைத் தமிழ் 
மொழி பெற்றுளது . இவ்வெழுத்து ஹிவன் 
சொல்லில் வரும ‘ ஸ போலவும் , இஸ்ஸொலியும் , ஹகர 
வொலியும் எவ்வளவு குறைந்தொலிக்க இயலுமோ அவ் 
வளவு குறைந்தொலிக்க ஒலிக்கும் ஷ போலவும் ஒலிக்கப் 
பெறும் . உண்மையில் , இவ்வெழுத்தை அண்ண எழுத் 
தாகக் கொள்ளலாமே யல்லால் , இஸ்ஸொலி எழுத்தாகக் 
கொள்ளுதல் பொருந்தாது . அவ்வெழுத்து இரட்டிக்கப் 
பட்டால், எது என்ற பொருளில் வரும் வுச் என்ற ஆங் 
கிலச் சொல்லின் ஈற்றில் வரும் ஒலியோடொத்து , சமஸ் ” 
கிருத அண்ண எழுத்தாகிய ச கரவொலியைத் தட்டாது 
பெறுகிறது . தெலுங்கு மொழியில் , தனித்து நிற்பினும் , 
இரட்டிப்பினும் , அவ்வெழுத்து ச என்ற ஒலியுடையதா 
கவே ஒலிக்கப்பெறும் . இத்தகைய ஒலிப்பு முறை , தமிழ் 
மொழிக்கண்ணும் , கல்லா தார் வழங்கும் கொச்சைத் 
தமிழில் காணப்படுகிறது . அவர்கள் , செய் என ஒலிக்க 
வேண்டிய சொல்லைத் தெலுங்கில் ஒலிப்பது போல் , செய் 
என ஒலிப்பது காண்க . 

கல்லாத தாழ் வகுப்புத் தமிழ 
ரிடைக் கேட்கப்படும் இவ்வொலியே , அவ்வெழுத்து பண்டு 
பெற்றிருந்த ஒலியேயா தல் வேண்டும் . 

அவ்வெழுத்து , 
இன்று பெற்றிருக்கும் ச என்ற மென்மையொலி , உயர் 
வகுப்பு மக்கள் மேற்கொண்ட திருந்திய நாகரிக ஒலியா 
தல் வேண்டும் . தமிழ் நெடுங்கணக்கு வரிசை செய்யப் 
பெற்று , ச கரவொலி , ச கரவொலியோடொத்த வொலி 
யாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலும் , அதற்கும் பிற் 
பட்ட காலமாகிய , சோழ மண்டலம் என்பதைச் ‘ சோர 
மண்டல் எனப் போர்த்துகீஸியரும் , சூத்ர என்பதைத் 
துஸுத்திர 

என ஸைகென்பால்க் பாதிரியாரும் எழுதிய 
காலமாகிய , ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்த காலத் 
திற்கும் பிற்பட்ட காலத்திலும் , வலிந்து ஒலிக்கப்பெற்ற 
ஒலியே , அண்ண எழுத்தின் ஒலியாக வழங்கி வந்துளது . 
இவ்வொலியைக் குறிக்கவரும் வடிவெழுத்து , தெலுங்கு 
மொழியில் உள்ளவாறு 

ச என்றே 

எழுதப்பெறல் 
வேண்டும் . 

எனினும் , அவ்வெழுத்துத் தனித்துழி , ச 


37 


ஒலி 


என்றே ஒலிக்கப்படுவதால் , அதைச் ச என்று எழுதினால் , 
அது , தமிழ் கற்பார்க்குக் குழப்பத்தை அளிக்குமாகவே , 
இனிவரும் பதிப்புக்களில் அவ்வெழுத்தை 

என்று 
குறிப்பதையே நான் விரும்புகின்றேன் . 


1 


இவ்வரிசையில் , இரண்டாவதாக நிற்கும் 

ஹகர 
வொலியிணையா ஜ என்ற மெய்யெழுத்து , செந்தமிழ் 
நடையில் வழங்காது . ஆனால் , தெலுங்கில், அவ்வெழுத்து 
எழுதவும் , ஒலிக்கவும் படுகிறது . கொச்சைத் தமிழிலும் , 

ரோவழி , ச , ஜ வென ஒலிக்கப்பெறும் . ஜ வொலி 
யைக் கொண்ட சமஸ்கிருதச் சொற்கள் , தமிழில் வந்தால் , 
அவ்விடங்களில் , அவ்வொலி ஏற்றுக்கொள்ளவும்படும் . 
எனினும் , அவ்வொலிக்கு ஈடாக , ச அல்லது ச என்ற 
தமிழ் ஒலியே பொதுவாகக் கையாளப்பெறும் . 

இம் மெய்யெழுத்துக்களின் இன மூக்கெழுத்தாய 
கரம் , சமஸ்கிருதத்தில் ஒலிப்பது போன்றே , எல்லாத் 
திராவிடமொழிகளிலும் ஒலிக்கப்பெறும் . இவ்வொலியைக் 
குறிக்கும் எழுத்து ஆங்கிலத்தில் i , nj , iy எனப் பல 
வாறு எழுதப்படும் . அவ்வாறு எழுதப்படும் அவை இணை 
யெழுத்தாகவும் , மயக்கம் தருவனவாகவும் இருத்தலின் , 
இவ்வொலியைக் குறிக்க , i என்ற குறியைக்கொள்வதே 
நலம் என நான் எண்ணுகின்றேன் , நாவெழுத்தாகிய ண 
கரம் n எனவும் , பல்லெழுத்தாகிய நகரம் , வேற்றுமைக் 
குறிகள் ஒன்றும் இன்றி , n எனவும் எழுதப்பெறும் . 
தமிழ் , மொழி முதலாக நகரத்தை மேற்கொள்ளும் இடங் 
களிலெல்லாம் , மலையாளம் , ஞ கரத்தை மேற்கொள் 
வதைப் பல இடங்களிலும் காண்கிறோம் . தமிழ் ‘ நான் , 
மலையாளத்தில் ஞான் என ஆம் . தமிழ் நகரமும் , மலை 
யாள ஞ கரமும , பழைய ய கரத்தினின்றும் பிறந்தனவே 
என்பது , நான் , ஞான் என்ற தன்மை ஒருமைப் பெயர் 
கள் , யான் என்ற சொல்லினின்றும் பிறந்தனவே என் 
பதை விளக்கிக்காட்டும் இடப்பெயர்கள் 

என்ற தலைப் 
பின் கீழ் விளக்கப்படும் . தமிழ் ‘ நண்டு , மலையாளத்தில் 


2 


38 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


ஞண்டு எனவும் , கன்னடத்தில் , யண்ட்ரி எனவும் 
வருதல் , ஈண்டு நோக்கத்தக்கதாம் . 

சமஸ்கிருதத்திலோ , அல்லது வட இந்திய மொழி 
களிலோ காணக்கூடாததும் , தெலுங்கு , மராட்டி மொழி 
களில் மட்டுமே காணக்கூடியதுமாகிய ச வும் , ‘ ஜ வும் மிக 
மிக நுண்ணிய ஒலியாக ஒலிக்கப்பெறும் ஒருமுறை 
தெலுங்கு மொழியில் நிலவுவது , ஈண்டுக் குறிப்பிடத்தக்க 
தாம் . இ , ஈ , எ , ஏ , ஐ இவ்வெழுத்துக்கள் நீங்க உள்ள 
எல்லா உயிரெழுத்துக்கள் முன்னும் , ச , த்ஸ் என்றும் , 
‘ ஜ , த்ஸ்ஸ் என்றும் ஒலிக்கப்பெறும். விலக்கப்பட்ட பிற 
உயிரெழுத்துக்களின் முன் , அவ்வெழுத்துக்களின் இயற்கை 
யொலியாகிய ச , ஜ என்பனவே நிலைத்து நிற்கும் . இவ் 
வேற்று ஒலிகள் மராத்தி மொழியினின்றும் , தெலுங்கில் 
வந்து புகுந்ததா, அல்லது , தெலுங்கினின்றும் மராத்தி 
ஏற்றுக்கொண்டதா என்பதைப் பற்றி முடிவுகூற மிகவும் 
தயங்குகின்றேன் . இவ்விருமொழிகளும் , ஒன்று பட்டு 
நிற்பது , இவ்வொரு தன்மையில் மட்டுமன்று . சிறப்பாக 
ர கர , ல கர, எழுத்துக்கள் பற்றிய வரையில் ‘ ஸ்ஸ்ஹ் 
என்ற ஓர் ஒலி , து தமொழியில் பெருவழக்குடைத்து . 


(3 ) நாவெழுத்தும் அதற்கின மூக்கினமும் : ட் , ட் , ண் : 

இம்மெய்யெழுத்துக்கள் , திராவிடமொழியில் ஒலிக் 
கும் முறை , சமஸ்கிருத மொழியில் , அவ்வெழுத்துக்கள் 
ஒலிக்கும் முறையினின்றும் பெரும் அளவில் மாறுபட 
வில்லை . நாவெழுததுக்களுள் , டகரம் வல்லொலி வல்லெழுத் 
தாயினும் , ஏனைய வல்லொலி வல்லெழுத்துக்கள் , மொழி 
முதல் ஆதல் போன்று , இது , மொழி முதற்கண் இடம்பெறு 
தல் இல்லை . ஆகவே , இவ்வெழுத்தை முதலாகவுடைய சமஸ் 
கிருதச் சொற்கள் தமிழில் வந்து வழங்கினால் , அம்மொழி 
முதல் ட கரத்திற்கு முன் , ஒலித்துணையாக 

இ கர உயிர் 
ஒன்று இணைக்கப்பெறும் . இவ்வாறு ‘ L கரம் , ஓர் எழுத் 
தைத் தனக்கு முன்னே பெற்றுவிடுவதால் , அது மொழி 
முதல் எழுத்தாந் தன்மையை இழந்து விடுகிறது ; மொழி 


ஒலி 


39 


முதலாம் தன்மையை இழந்து விடவே , அது வல்லொலி 
வல்லெழுத்தாகவும் ஒலிப்பதில்லை. அதனால் , அது , அவ் 
விடங்களில் , தமிழ் ஒலிமுறைப்படி , மெல்லொலி வல்லெ 
ழுத்தாகி , ட வெனும் ஒலியுடையதாகிறது . ஆகவே , அவ் 
வெழுத்தின் வல்லொலி , ட் கரம் , இரட்டிக்கப்பட்டுழி 
யல்லால் , பிற யாண்டும் கேட்கப்படுவதில்லை . ஏனைய 
திராவிட மொழிகளில் , சமஸ்கிருதத்தில் உளளவாறு , 
டகர ஒலி , அவ்வெழுத்துத் தனியாக வந்துழியும் ஒலிக்கப் 
படுகிறது . ட கர ஒலியை , ண கர ஒலியோடு இணைக்க 
மறுப்பதினாலும் , ண கர ஒலி இணைய வந்துழி , L கர 
ஒலியை , ட கர ஒலியாக மாற்றிவிடுவதினாலும் , தமிழ் ,, 
தன் இன ஏனைய மொழிகளோடு பெரிதும் மாறுபடுகிறது . 
மூக்கெழுத்துக்கள் , மெல்லொலி வல்லெழுத்துக்களோடு 
இணை தலல்லது , வல்லொலி வல்லெழுத்துக்களோடு இணை 
தல் இயலாது என்ற தமிழ் ஒலி முறைப்படியே , இச்சிறப் 
பியல்பு அமைந்துளது . இவ்வொலி முறையின் விளைவாக , 
தெலுங்கு கன்னட மொழிகளில் ஏற்புடையவாகத் தோன் 
றும் பண்ட் , ந்த் , ம்ப் என்ற , மெல்லினமும் , வல்லொலி 
வல்லினமும் இணைந்த இணை கள் தமிழில் ஏலா தனவாம . 
இவ்விணை களுக்குப் பதிலாக , தமிழ் , ‘ ண்ட் , ‘ ந்த் , ம்ப் 

மெல்லினமும் , மெல்லொலி வல்லினமும் இணைந்த 
இணை களை மேற்கொள்கிறது . இம்முறை , க கர , ச கரங் 
களுக்கும் கொள்ளப்படும் . அவையும் , தம் இன மூக் 
கெழுத்துக்களோடு இணையும்பொழுது முறையே , க கர 
மாகவும் , ஜ கரமாகவும் மாற்றப்படும் . 

சமஸ்கிருத 
‘மண்டப , தமிழில் ‘மண்டபம் எனவும் , இறுதி என்ற 
பொருள் தரும் அந்த என்ற சமஸ்கிருதச்சொல் , தமிழில் 
‘ அந்தம் எனவும் மாற்றப்படும் . தமிழிற்கும் , ஏனைய 
திராவிடமொழிகளுக்கும் உள்ள இவ்வேற்றுமை , தமிழ் , 
ஏனைய திராவிடமொழிகளைப் போலல்லாமல் , சமஸ்கிருத 
ஆட்சிக்கு அடங்கிக் கட்டுப்படாமல் , பெரிதும் விலகி 
நின்று , தனித்து வளர்ந்ததன் விளைவால் வந்ததாம் . மெல் 
லொலி வல்லெழுத்துக்களோடேயே மூக்கெழுத்து இணை 
யும் என்ற இம்முறை , பின்னிஷ்முறைகளிலும் உளது , 


என்ற 


40 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
பின்னிஷ்காரர்களும் , தமிழர்களும் பெற்றிருக்கும் ஒலி 
யுறுப்புக்களின் மென்மையே இம்முறைக்குக் காரணம் 
போலும் . 
( 4 ) பல்லெழுத்தும் அதற்கின மூக்கினமும் : த் , த் , ந் : - 

இவ்வின எழுத்துக்கள் , சமஸ்கிருதத்தில் பெற்றிருக் 
கும் ஒலியைப் போன்றே , திராவிடமொழிகளிலும் பெற் 
றிருக்கின்றன . தமிழ் , மலையாள மொழிகளில் த கரம் , 
இரண்டு உயிரொலிகளுக்கிடையில் வந்துழி , ஒருவகை 
நுண்ணிய மெல்லிய ஒலியைப் பெறுவதொன்றே , சமஸ் 
கிருத மொழிக்கும் , இவ்வின மொழிகளுக்கும் இடையில் 
நிற்கும் குறிப்பிடத்தக்க மாறுபாடாம் . இரு உயிர்களுக் 
கிடையே வரும் த கரம் , த கரம் என ஒலிக்கப்பெறாது , 
ஆங்கிலத்தில் , அந்த என்ற சுட்டுப் பொருளில் வரும் தட் 
என்ற சொல்லில் வரும் த கரவொலியைப் பெறுகிறது . 
தமிழில் , த கரம் , தன் இன மூக்கெழுத்தோடு இணைந்த 
வழியே , த கரத்தின் மெல்லொலி வல்லெழுத்தாய த கரம் 
என ஒலிக்கப்பெறும் . ஈருயிரிடை வரும் த கரவொலி 
யினும் , இவ்வாறு தன் இன மூக்கெழுத்தோடு இணைந்த 
வழி வரும் த காவொலியே 

இயற்கையும் , எளிமையு 
முடைத்து இப்புதுமை யொலியாகிய , ஈருயிரிடை வரும் 
த கரவொலி , தமிழிலும் , அத்தமிழினின்றும் தோன்றிய 
தும் , அதன் மகள் எனக் கருதப்படுவதுமாகிய மலையாளத் 
திலுமேம காணப்படுவதால் , அவ்வொலியைத் த கரத்தின் 
மெல்லொலி வல்லெழுத்தின் இயற்கை ஒலியெனக் கொள் 
வதா , அல்லது , அதன் மெல்லொலி வல்லெழுத்தெனக் 
கருதப்படும் தகரம் , மேலும் மென்மையதாக்கப்பெற்றுத் 
திருந்திய ஒலியெனக்கொள்வதா என்பது ஐயமாகவே 
உளது . முடிவாக நோக்கின் , மெல்லொலி வல்லெழுத் தாய 
த கரம் , மேலும் மென்மையதாக்கப்பெற்றுத் திருந்திய 
ஒலியே , ஈருயிர்க்கிடைதோன்றும் த கரவொலியாம் எனக் 
கொள்வதே ஏற்புடைத்தாகத் தோன்றுகிறது . தமிழில் 
இடம்பெறும் அவ்வொலி , தெலுங்கிலும் , பிறமொழிகளி 
லும் காணப்படும் த கரவொலியோடு இடத்தானும் , இயல் 


ஒலி 


41 


பானும் ஒத்திருப்பதால் , தமிழில் மொழிமுதல் எழுத்தாக 
வருகின்ற காரணத்தால் வல்லொலியுடையதாகின்ற இடங் 
களில் மட்டும் , அவ்வொலியைத் த வென எழுதி , ஏனைய 
இடங்களில் எல்லாம் அதைத் த என எழுதுவதையே 
மேற்கொள்வல் . 

சமஸ்கிருத த கரம் , மலையாளத்தில் சிற்சில இடங் 
களில் ல கரமாக ஒலிக்கப்பெறும் . இம்முறை பல்லெழுத் 
துக்கள் , 

சமஸ்கிருதமொழியில் ஒலிக்கப்பெறுதலைப் 
போன்றே திராவிட மொழிகளிலும் ஒலிக்கப்பெறும் என்ற 
பொது முறையொடு மாறுபடும் மற்றொரு முறையாம் . உ 

உயிர் 
என்ற பொருளில் , தமிழில் ஆத்துமா என வழங்கும் 
ஆத்மா என்ற சமஸ்கிருதச்சொல் , மலையாளத்தில் , ஆத்த 
மாவ் என்று வாராமல் , ஆல்த் மாவ் என வருதலும் , ‘ மல 
பார் வரலாறு என்ற தலைப்பினைக் குறிக்கும் கேரலோத் 
பத்தி என்ற சொல் , கேர லோல் பத்தி என வழங்கப் 
பெறுவதும் சான்றுகளாம் . 

மெல்லிய அல்லது நுண்ணிய என்ற பொருளுடைய 
‘ தின் என்ற ஆங்கிலச் சொல்லில் வரும் த கரவொலி 
போன்ற வலிய ஒலியை , துத மொழி , தனக்கே உரிய ஒலி 
களுள் ஒன்றாகப்பெற்றுளது . அவன் , அவள் , 
என்ற பொருளுடைய அதம் என்ற சொல்லில் வரும் 
த கரம் , மேற்கூறிய த கரம் போன்றே ஒலித்தல் 
வேண்டும் . 


அவை 


( 5 ) இதழ் எழுத்தும் , அதற்கின மூக்கினமும் : ப் , ப் , ம் : 

ப கர , பகரங்களின் ஒலி குறித்து ஒன்றும் குறிப் 
பிடத் தேவையில்லை. எப் என்ற ஆங்கில எழுத்தின் 

ஒலி , 
துதமொழியில் இருப்பது , அம்மொழியிற் காணப்படும் 
தனிச்சிறப்புக்களுள் ஒன்றாம் ; புழு , பூச்சி போலும் ஓர் 
உயிர் என்ற பொருளில் வரும் அமமொழிச் சொல் பூப் . 
‘ எப் என்ற ஆங்கில வொலியைக் குறிக்கும் தனி வடி 
வெழுத்து , ஏனைய திராவிட மொழிகளில் இல்லை. எப் 
என்ற அவ்வொலியைக் கொண்ட ஆங்கிலச் சொற்களை 


42 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


காதை 


எழுதுங்கால் , அம்மொழிகள் , அவ்வொலியைக் குறிக்க 
ப கரத்தையே மேற்கொள்ளும் . ம கரம் , மற்ற எழுத்துக் 
களோடு 

இணை தலைக் குறித்த ஆராய்ச்சியில் , 
தன்னைத் தொடர்ந்து மிடற்றெழுத்தும் , அண்ண எழுத் 
தும் , நாவெழுத்தும் , பல்லெழுத்தும் வரின் , முறையே 
அது ஈ -வாகவும் , ஞ - வாகவும் , ண - வாகவும் , ந - வாக 
வும் மாறும் என்றாலும் , அதைச் சமஸ்கிருத நெடுங்கணக் 
கின் அனுஸ்வார எழுத்தோடு ஒற்றுமையுடையதாகக் 
கொண்டு பயங்குதல் கூடாது என்பதை மனதிற் கொள்ளு 
தல் வேண்டும் . ய் , ர் , ல் , வ் என்ற அரை உயிர்களென 
வழங்கப்பெறும் இடையின மெய்யெழுத்துக்கள் , இஸ் 
ஸொலி எழுத்துக்கள் , ஹகரவொலியெழுத்து ஆக இவற் 
றின் முன் , சமஸ்கிருத 

ம கரம் பெறும் ஒலியாகிய 
உண்மை யனுஸ்வார ஒலி , திராவிட மொழிகள் கா 
ஓர் ஒலியாகும் . அனுஸ்வார எழுத்து என்ற பெயருடைய 
தும் , இயல்பால் , சமஸ்கிருத அனுஸ்வார எழுத்தொடு 
மாறுபடுவதுமான ஓர் எழுத்து , 
ஓர் எழுத்து , தெலுங்கு 

கலுங்கு , கன்னட 
மொழி வழக்கில் உளது . ஆனால் , அவ்வெழுத்து ஒலி 
நயம் கருதி இணைக்கப்பெறும் ம கரத்திற்கீடாகவும் , 
ஈற்றெழுத்தாகவும் மேற்கொள்ளப்படுகிறது . அரையனுஸ் 
வாரமாகிய , மெல்லொலி மூக்கெழுத்தொன்றும் தெலுங் 
கில் உளது . அவ்வெழுத்து , ஒலி நயம் குறித்ரே 
படும் என்றாலும் , அது , சமஸ்கிருத அனுஸ்வாரத் 
நெருங்கிய ஒப்புடையதாகவே தோன்றுகிறது . 
( 6 ) இன்னொலி மெய்கள் அல்லது அரைஉயிர்கள் : 

ய் , ர், ல் , வ் , ழ் , ள் , ற் : 
இலக்கிய நடைத் தமிழில் , ர கரமோ அல்லது 
ல கரமோ மொழி முதலாக வாராது . 

அவை ஒவ்வொன் 
றும் , தமக்கு முன்னே ஒலிநயம் கருதி , உயிர்த்துணை பெறு 
தலை விரும்பும் . ரகரம் , இ கரம் அல்லது அ கரத்தை 
யும் , ல கரம் , உ கரத்தையும் பெறும் . இம்முறை , சமஸ் 
கிருதச் சொற்களைத் தமிழில் வழங்கும் போது தெளிவா 
கத் தோன்றும் ; அத்தகைய இடங்களில் , அச்சொற் 


ள 


ஒலி 


43 


களின் உண்மை வடிவம் இஃது என உள்ளவாறு உணர 
வும்படும் . சமஸ்கிருத ராஜா , தமிழில் இராசன் அல் 
லது இராயன் எனவும் , அரசன் அல்லது அரயன் 
எனவும் வரும் . உடுவொன்றின் பெயராய சமஸ்கிருத 
ரேவதி , தமிழில் , இரவதி எனவும் , சமஸ்கிருத ரக்த 
தமிழில் இரத்தம் அல்லது அரத்தம் எனவும் , ஒலி 
எனப் பொருள்படும் சமஸ்கிருத ‘ ரவ , தமிழில் அரவம் 
எனவும் வரும் . இறுதியில் காட்டிய சொல் , இரவம் 
என என்றும் வாராது . சமஸ்கிருத லோக , தமிழில் 
உலோகம் எனவும் , தமிழின் குறிலுயிர் விருப்பம் காரண 
மாக உலகம் எனவும் , மேலும் திருந்தி , உலகு எனவும் 
வரும் . திராவிட மொழிகளுக்கே தனியுடைமையானவை 
யும் , தமக்கு முன் உயிர்த்துணை பெற்றன்றி இயங்காதனவு 
மாய ‘ ழ் , ள் , ற் என்ற இவ்வெழுத்துக்களுக்கும் , இம் 
முறை பொருந்தும் . 


கிறது . 


என் 


திராவிட மொழிகளுக்கே உரிய இம்மெய்யெழுத்துக் 
களுள் , ழ கரம் , தமிழில் மிகப் பெருமளவில் மேற்கொள் 
ளப்படுகிறது . மலையாளத்திலும் இவை இடம்பெற்றுளது . 
புதுக் கன்னடத்தினின்றும் , பழங்கன்னடத்தைப் பிரித் 
துணரும் சிறப்பியல்பாக, இது பழங்கன்னடத்தில் வழங்கு 

அது , விளைநிலம் என்ற பொருளுடைய ‘ பார்ம 
ற ஆங் 

ஆங்கிலச் சொல்லில் , நெடில் உயிருக்குப்பின் வரும் 
ஆங்கில ர கர எழுத்தின் ஒலி போன்ற ஒலியுடையதாகும் . 
இது , உள்வாயின் அடிப்பகுதியிலேயே தோன்றி, மிகமிக 
நுண்ணிதாக ஒலிக்கப்பெறும் . இவ்வெழுத்து இவ்வாறு 
ஒலிக்கப்படுதல் , தமிழ் நாட்டின் வடமாவட்டங்களுக்கே 
உரிய ஓர் ஒலி முறையாகும் . இவ்வெழுத்தின் ஒலி , 

வேறுபாடுகளுக்குள்ளாகி , மொழி கற்பாரை 
மயங்கவைக்கும் இயல்புடைத்து . திராவிட மெய்யெழுத் 
துக்களில் , ழ கரம் ஒன்றே , மாவட்டந்தோறும் வேறு 
பட்டு ஒலிக்கும் மெய்யெழுத்தாம் . தமிழ் நாட்டின் தென் 
மாவட்டங்களில் 

வாழும் 

பெரும்பாலான மக்களால் , 
ழ கரம் , இவ்வெழுத்திற்குப் பதிலாகப் புதுக்கன்னடம் 


பல்வேறு 


44 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


7 


மேற்கொள்ளும் ள கரத்தைப் போல ஒலிக்கப்பெறும் . 
தஞ்சைக்கும் பாண்டிக்கும் இடையில் அது ‘ ர்ஸ்ஹ் 
அல்லது ஸ்ஹ் என மெலிவிக்கப்பட்டுளது ; சென்னையி 
லும் , அதைச் சூழவுள்ள பகுதியிலும் வழங்கும் கொச்சைத் 
தமிழில் , ழ கரம் , ய கரமாகவோ அல்லது ஒலியற்ற 
தாகவோ ஆக்கப்பட்டுளது . ழ கரம் , செந்தமிழ் நடையி 
லும் , சிற்சில இடங்களில் மறைந்துவிடுகிறது . பொழுது 
போது என ஆகும் . மலையாளத்தில் , இது , சில இடங் 
களில் , ய கரமாக மாறும் . சென்னையிலிருந்து வடக்கே 
இரண்டு நாள் வழித்தொலைவில் வழங்கும் தெலுங்கு , இவ் 
வெழுத்தை அறவே துறந்துளது . கன்னடம் , ழ கரத் 
திற்குப் பதிலாக , ள கரத்தை மேற்கொள்வதேபோல் , 
தெலுங்கு , ட கரத்தை மேற்சொள்கிறது . ஒரோவழி , 
சென்னையில் வழங்கும் கொச்சைத் தமிழ் , அவ்வெழுத்தை 
அறவே விட்டு விடுவதைப் போல் , தெலுங்கும் அவ்வெழு 
தைத் துறந்துவிடுதலும் உண்டு . கீழ்ந்த என்ற தமிழ்ச் 
சொல் , தெலுங்கில் கிந்த எனவும் , ‘விழுங்கு என்ற 
தமிழ்ச் சொல் , தெலுங்கில் மிங்கு எனவும் வருதலை 
நோக்கின் , தமிழைப் போன்று , தெலுங்கும் இவ்வெழுத் 
தைப் பண்டு பெற்றிருந்தது என்றும் , சென்னைக் கொச் 
சைத் தமிழ் , கீழே என்ற சொல்லைக் W ஏ என மாற்றி 
வழங்குவதைப் போன்றே , தெலுங்கும் காலம் செல்லச் 
செல்ல . ஒலிநயம் கருதி , அவ்வெழுத்தை இழந்துவிட்டது 
என்றும் கொள்வதல்லது வேறாகக் கொள்வதற்கில்லை . 
பொதுவாக , ழ கரம் , கன்னடத்தில் , ள கரமாக மாறு 
கிறது என்றாலும் , அது சில இடங்களில் . ர கரமாக மாறு 
தலும் உண்டு. 

அழுது என்ற தமிழ்ச் சொல் , கன்னடத் 
தில் , அர்து என ஆம் . சில இடங்களில் , அவ்வெழுத்து 
ஓரினமாக மாற்றப்படுதலும் உண்டு . பொழுது என்ற 
தமிழ்ச் சொல் , பழங்கன்னடத்தில் பொத்து ( பொழுது 
பொழ்து - பொத்து - பொத்து ) எனவும் , புதுக்கன்னடத்தில் 
ஹொத்து எனவும் ஆதலறிக . ழ கரம் , ர கரமாக மாறு 
தல் , துளுமொழியில் இயல்பாக நிகழ்கிறது . 


ஒலி 


45 . 


4 


ஆசிரியர்கள் 


திராவிட மொழிகள் எல்லாவற்றிலும் இடம்பெறும் 
ள கரம் , ழ கரத்தோடு கூடிய ல கர ஒலியே ஆம் . இதைத் 
தலைவளிலகரம் என்று அழைத்தாலும் பொருந்தும் . தலைவளி 
மெய்யெழுத்துக்களாகிய ‘ ட் , ட் , ண் மூன்றும் , எந்த 
மூலத்திலிருந்து தோன்றினவோ , அந்த மூலத்திலிருந்தே 
இதுவும் தோன்றியிருத்தல் வேண்டும் . இதுபோன்ற 
ள கரம் , வேதகால சமஸ்கிருத மொழியிலும் , வட இந்திய 
மொழிகள் பலவற்றிலும் காணக்கிடக்கிறது . 

திராவிடமொழியின் வல்லின ற கரம் , சமஸ்கிருதத் 
தில் காணப்பெறாததோடு , அச் சமஸ்கிருதமொழியினின் 
றும் வந்த சொற்களை வழங்கவும் வருவதில்லை. தெலுங்குச் 
செய்யுட்களிலும் , அதன் திருந்திய உரைநடைகளிலும் , 

காணப்படுகிறது . அம்மொழியில் , இது வழங்கப் 
பெறவேண்டுவதன் இன்றியமையாமையினை அம்மொழி 
யிலக்கண வற்புறுத்தியுள்ளனர் ; 

ஆனால் , 
இன்றைய தெலுங்குமொழியில் , இவ்வெழுத்து மேற்கொள் 
ளப்படுவதில்லை . கன்னடத்தில் , இதன் ஆட்சி , செய்யுள் , 
பழங்கன்னடம் ஆக இவ்விரண்டோடே நின்று விட்டது . 
தனக்குரிய இடத்தை அன்றும் இன்றும் மிக உறுதியாகப் 
பெற்றிருக்கும் தமிழ் , மலையாளங்களில் தவிர, ஏனைய 
திராவிட மொழிகளில் , அம்மொழிகள் சமஸ்கிருத ஆட் 
சிக்கு அடிபணிந்துவிட்ட காரணத்தால் , ற கரம் கையாளப் 
படுதல் , அறவே அற்றுவிட்டது என்றாலும் , தொடக் 
கத்தில் , இவ்வெழுத்து எல்லாத் திராவிடமொழிகளிலும் 
இடம்பெற்றிருந்ததென்பது உறுதி . சில பழந்தமிழ் நெடுங் 
கணக்குகளில் , இவ் வல்லின ற கரம் , இருஇடையின ரக 
எழுதப்பட்டிருந்ததை 

கண்டுளேன் . 
தமிழில் , ற கரத்தைக் கையாளுவதில் குறிப்பிடத்தக்க 
இரு சிறப்பியல்புகள் காணப்படுகின்றன . அவையாவன : 

( I ) ற கரம் , இரட்டித்தவழி ற்ற் என எழுதப் 
படினும் த்தர் என்றே ஒலிக்கப்பெறும் . இக் கலப்பொலி 
யில் காணப்பெறும் த கரம் , பல்லெழுத்துக்களுள் மெல் 
லொலி வல்லெழுத்தாய த கரம் , தலைவளியெழுத்தாகிய 


ரங்களாக 


நான் 


46 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


டகரம் ஆக இவ்விருவொலிகளினும் மாறுபட்டுளது . 
த கரவொலி எழுதப்படுவதில்லை யென்றாலும் , ஒலிக்கும் 
போது , யாண்டும் , எக்காலத்தும் 

எக்காலத்தும் கைவிடப்படுவதில்லை . 
சமஸ்கிருதமொழியில் காணப்படா தனவும் , அம் மொழியி 
னின்றும் வாரா தனவும் , திராவிடத்திற்கே உரிய சிறப்பு 
வாய்ந்தனவுமாய ஒலிகளுள் இதுவும் ஒன்றாகும் . தமிழ் 
மொழியில் வரும் , இவ்விணை ற்ற கரவொலி , தெலுங்கில் 
சில இடங்களில் தனி ‘ ட கரமாகவும் , கன்னடத்தில் த கர 
மாகவும் மெலிவிக்கப்படும் . 

என்ற பொருளில் 
வரும் மாற்று என்ற தமிழ்ச்சொல் , தெலுங்கில் மாட 
எனவும் , கன்னடத்தில் ‘ மாது எனவும் வருதல் காண்க. 
இந்த ட கரம் , தெலுங்கில் சில இடங்களில் இரட்டிக்கப் 
பெறுதலும் உண்டு ; பிடித்துக்கொள் என்ற பொருளில் 
வரும் பற்று என்ற தமிழ்ச்சொல் , தெலுங்கில் பட்டு 
எனவும் , கன்னடத்தில் , பட்டு , ‘பத்து அல்லது ‘ ஹத்து 
ற இருவடிவிலும் வரும் . பழங்கன்னடத்திலும் , 
ற மாற்றம் , பெருமபாலான இடங்களில் நிகழ்வ 


விடை 


என் 


துண்டு. 


( II ) தெலுங்குமொழியில் இல்லாத , தமிழ்மொழி 
யின் ஈற்று ன கரம் , வல்லின ற கரத்தின் முன்னர் , ஒலி 
நயம் கருதி இணைக்கப்பெறும் . அவ்வாறு இணைந்தவழிப் 
பிறக்கும் இணையொலி , ‘ ன்தர் 

என ஒலிக்கப்பெறும் . 
மடகாஸ்கர் மொழியைப் போன்றே , தமிழ்மொழியும் , இவ் 
விணையொலிப்பால் பெருவிருப்பம் உடைத்து. இவ்வொலி, 
துளுமொழியில் மேலும் மென்மைய தாக்கப்பெற்று ஞ்ஜ் 
என ஒலிக்கப்பெறும் . கன்றுக்குட்டி என்ற பொருளில் 
கன்று என வரும் தமிழ்ச்சொல் , துளுமொழியில் கஞ்ஜி 

சில சொற்களில் , ற கரத்தின் முன்வரும் 
ன கரம் , அடிப்படையொலியுடையதாம் ; அது , விதிப் 

தன்னைத் தொடர்ந்து ‘ த கரம் வருதலைவேண்டி 
நிற்கும் . ( ன கரவீற்று வேர்ச்சொலடியாகப் 
இறந்தகால வினைச்சொற்களில் வருவதுபோல . ) ஆனால் , 
ன கரத்தைத், த கரத்திற்குப் பதிலாக, ற கரமே தொடர் 


படி . 


பிறந்த 


ஒலி 


47 


கிறது . இதன் விளைவால் , ன்த் என்ற ஒலிக்குப்பதிலா 
‘ ன் தர் என்ற ஒலியே எழுகிறது . 

கன்னடமொழியில் வழங்குவதும் , அச்சொல்லின் 
பண்டைய வடிவும் ஆகிய மூரு என்ற சொல்லிற்கு ஈடாக 
வரும் தமிழ் மூன்று என்ற எண்ணுப் பெயர்ச்சொல்லி 
லும் , தமிழ் ஒரு என்ற சொல்லிற்கு ஈடா கவரும் அம் 
மொழி ஒன்று என்ற சொல்லிலும் வரும் ற கரம் , அடிப் 
படை யொலியாம் ; ன கரம் , ஒலிநயம் கருதி , முன் இணைய 
வந்ததாம் என நான் கருதுகின்றேன் . பின் வரும் சொற் 
களில் , ன கரத்தை அடிப்படையொலியா கவும் , ற கரத் 
தைத் , த கரத்திற்குப் பதிலாக ஒலிநயம் கருதிவந்ததாக 
வும் கருதுகின்றேன் . என்று , சென்று என்ற சொற்கள் 
முறையே , என்து , சென்து என்ற சொற்களுக்குப் 
பதிலாக வந்துள்ளனவாம் . கொச்சைத்தமிழிலும் , மலையா 
ளத்திலும் னதர் என்ற இக் கலப்பொலி , ன்ன் அல்லது 
எண்ண் என மாற்றப்பட்டுளது . தெலுங்கிலும் , கன்னடத் 
திலும் ன் தர் என்ற ஒலிக்குப்பதிலாக , ன்த் ஒலியே 
மேற்கொள்ளப்பட்டுளது . ( எண் என்ற தலைப்பின்கீழ் 
1 , 3 பகுதிகளைக் காண்க ) 


( 7 ) இஸ்ஸொலி எழுத்துக்களும் , ஹகரவொலி எழுத்தும் : 

ஸ் , ஷ் , ஸ் , ஹ : 
தமிழ் , இஸ்ஸொலி எழுத்துக்கள் அற்றது என்பது 
முன்னரே அறிவிக்கப்பட்டுளது . ஏனைய திராவிடமொழி 
கள் , சமஸ்கிருதச் சொற்களை ஒலிப்பதிலும் , எழுதுவதிலும் , 
இஸ்ஸொலிகளையும் , ஹகரவொலிகளையும் தடையின்றிக் 
கையாளுகின்றன ; மேலும் , சமஸ்கிருத ஆதிக்கவளர்ச்சி 
யால் , கலப்பற்ற திராவிடச்சொற்களை ஒலிக்கும் போதும் 
அவ்வொலிகளைக் கையாளுகின்றன. தமிழில் , சமஸ்கிருதச் 
சொற்களில் இடம்பெறும் ஹிவன் என்ற சொல்லில் வரும் 
ஸ கர ஒலிக்கு ஈடாக , சமஸ்கிருதச் ச கர வொலியோ 
டொத்ததும் , தனித்து வந்துழி ஸ கரவொலி போன்று 
ஒலிப்பதுமாய அண்ண எழுத்து இடம்பெறுகிறது . ஏனைய 


தடை 


48 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
இஸ்ஸொலிகள் , செந்தமிழ் நடையில் அறவே கைவிடப் 
படும் . ஆனால் , பிற்காலத் தமிழ் நூல்களிலும் , கற்ற தமிழ் 
மக்கள் இன்று கையாளும் பேச்சிலும் , எழுத்திலும் , சமஸ் 
கிருதச் சொற்களை வழங்கும் போது , அவ்விஸ்ஸொலிகள் 

யின்றி மேற்கொள்ளப்படுகின்றன . இவ்விடங்களில் , 
கிரந்தநெடுங்கணக்கினின்றும் பெற்ற வடிவெழுத்துக்களே . 
அவ்வொலிகளைக் குறிக்கவந்து வழங்குகின்றன . ஆனால் , 
மக்களில் பெரும்பகுதியினரால் , அவ்வொலிகள் சரியாக 
ஒலிக்கப்பெறுவதேயில்லை . உள்நாட்டு மாவட்ட மக்கள் 
வழங்கும் கொச்சைத் தமிழில், பழந்தமிழ் இலக்கணங் 
களால் , அம் மொழிமரபு கெடாவண்ணம் விதிக்கப்பெற் 
றனவும் , தமிழ் இலக்கியங்களில் வந்து வழங்கும் சமஸ் 
கிருதச் சொற்களில் இடம் பெறலாமென ஏற்றுக்கொள் 
ளப்பட்டனவுமாய எழுத்துக்களே , அச்சமஸ்கிருத எழுத் 
துக்களுக்கு மாறாகக் கையாளப்படுகின்றன . அவ்வாறு 
வந்து வழங்கும் அவ்வெழுத்துக்களாவன : - சமஸ்கிருத 

இஸ்ஸொலியாகிய ஷ கரத்திற்குப் பதிலாக 
பொதுவாகத் தமிழ் நாவெழுத்தாகிய ட கரமும் , சிற்சில 
இடங்களில் ழ கர இடையின மெய்யும் , ஒரோ வழி , பல் 
லெழுத்தாய த கரம் அல்லது த கரமும் வந்து ஒலிக்கும் . 
சமஸ்கிருத இஸ்ஸொலிகளில் நுண்மையுடையதாய 
‘ ஸ கரத்திற்குப் பதிலாகச் சில இடங்களில் த கரம் 
அல்லது த கரம் வந்து ஒலிப்பதும் , சில இடங்களில் அவ் 
வொலி அடியோடு விடப்படுவதும் , மற்றும் சில இடங் 
களில் ச 

மாறுவதும் உண்டு . இவ்வெழுத்து , 
சமஸ்கிருதச் சொல்லின் முதலெழுத்தாக வந்து , அச் 
சொல் , இன்றைய வழக்கப்படி , தமிழ்ப்படுத்தப்பெறாமல் , 
சமஸ்கிருதச் சொல்லாகவே வழங்க வேண்டிவரின் , அவ் 
வெழுத்தின் முன்னர் , தமிழ் ஒலிக்கரணங்களால் , சமஸ் 
கிருத ஒலிகளைத் தன் துணை பெற்றன்றி ஒலிக்க இயலாத 
தாகிய இ கரவுயிர் இணைக்கப்பெறும் . இம்முறை எழு 
தும்போது மேற்கொள்ளப்படாது போயினும் , ஒலிக்கும் 
போது உறுதியாக மேற்கொள்ளப்படும் . பெண் என்ற 
பொருளில் வரும் சமஸ்கிருத ஸ்த்ரீ , தமிழில் "இஸ்திரி 
என ஒலிக்கப்பெறுதல் காண்க . 


நாவிட 


கரமாக 


49 


ஒலி 


தமிழும் , மலையாளமும் , ஹ கரவொலியற்றனவாம் . 
இவ்வொலி திராவிடமொழிகள் அறியாத வேற்றொலி 
யன்றும் அது , சமஸ்கிருத ஆதிக்கத்தின் விளைவாகத் 
தெலுங்கிலும் , கன்னடத்திலும் மெல்ல மெல்ல நுழைந்து 
விட்டது என்றும் நான் எண்ணுகிறேன் . தமிழ் , இவ் 
ஹ கரவொலியை ஏற்றுக்கொள்ள மறுப்பதினால் மட்டு 
மல்லாமல் , சமஸ்கிருத மொழியினின்றும் தான் பெற்று 
வழங்கும் சொற்களில் வரும் ஹ கரவொலி, மெய்யெழுத் 
துக்களை ஒலிக்கவும் , எழுதவும் மறுப்பதினாலும் , அத் 
தமிழ் , மிகப் பழமையானது என்பது நிலைநாட்டப் பெறா 
தாயினும் , அது தனித்தியலும் தகுதி வாய்ந்தது என்பது 
உறுதி செய்யப்படுகிறது . பேராசிரியர் ட்ரம்ப் என்பார் , 
தம்முடைய “ ஹிந்திமொழி இலக்கண நூலில் , ” பிராக் 
கிருத மொழிகள் , இவ் ஹ கரவொலிகள் பால் காட்டும் 
வெறுப்புணர்ச்சியைக் குறித்து விட்டு , " தென்னாட்டில் 
வழங்கும் திராவிட மொழிகள் , ஹ கரவொலிகளை அறவே 
அற்றிருப்பதை நோக்க , அவ்வெறுப்புணர்ச்சி , அந்நாட்டுப் 
பொதுமக்களிடையே தார் த்தாரி மொழித்தன்மை 
நிலைபெற்றிருப்பதை உணர்த்துவதாகத் தோன்றுகிறது 
என்று எழுதுகிறார் , புதுக்கன்னடமொழி , மராத்தி 
மொழியில் சிற்சில இடங்களில் காண்பதைப் போல் ,, 
ப கரத்திற்குப் பதிலாக ஹ கரத்தை மேற்கொள்கிறது , 
ஆனால் , பழங்கன்னடம் , இத்துறையில் தமிழ்மொழியோ 
டொத்துளது . 


கூ . நாவெழுத்து அல்லது தலைவளி 

எழுத்தின் பிறப்பிடம் 
உள்வாயின் மிக ஆழத்தே தோன்றி , ஒருவகைக் 
கடிய ஒலியோடு வெளிப்படும் காரணத்தால் , தலைவளி 

என இந்தியமொழி நூலாசிரியர்களால் 
பெயரிடப்பெறும் ட கரம் , ட கரம் , இவற்றின் 
வொலிகள் , B கரம் ஆகிய இவ்வெழுத்துக்கள் , இந்திய 
மொழிகள் அனைத்தினும் , அவை , ஆரிய இனத்தன 

கா.ஒ. 4 


எழுத்துக்கள் 


ஹகர 


50 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


வாயினும் , திராவிட இனத்தனவாயினும் , பெரும் அளவில் 
கையாளப்படுகின்றன . ஒன்றோடொன்று பெரிதும் மாறு 
படும் இருமொழிகளாகிய திராவிடமொழியிலும் , சமஸ் 
கிருத மொழியிலும் இவ்வொலிகள் இடம் பெற்றிருப்பது 
பற்றிய ஆராய்ச்சியை ஈண்டு நான் மேற்கொள்கின்றேன் . 


இவ்விரு மொழிகளுள் , ஒன்று , மற்றொன்றிலிருந்தே 
இவ்வொலிகளைப் பெற்றிருத்தல் வேண்டும் என்று நினைப் 
பது இயல்பே ; ஆனால் , இவ்விருமொழிகளுள் , இவ்வொலி 
களைக் கடனாகத் தந்தது எம்மொழி , அவற்றைக் கடனாகப் 
பெற்றது எம்மொழி என்பது இன்னமும் உறுதி செய்யப் 
படாமலேயுளது . சமஸ்கிருதமொழியின் கிளைமொழி 
களாகிய , இந்தி , வங்காளம் , ஏனைய வடஇந்தியமொழிகள் 
எல்லாம் , அம்மெய்யெழுத்துக்களைத் தாம் தோன்றிய 
சமஸ்கிருதத்தினின்றே பெற்றன 

என்பது உண்மை ; 
ஆனால் , அதே முறையில் , திராவிட மொழிகளும் , அவ் 
வெழுத்துக்களைச் சமஸ்கிருததத்தினின்றே கடன்வாங் 
கின 

என்று கொள்ளுதல் இயலாது . அதற்கு மாறாக , 
சமஸ்கிருதமொழி வழங்கும் மக்கள் , இந்தியாவிற்கு வந்த 
பின்னர் , சமஸ்கிருதம் , அம்மெய்யெழுத்துக்களைத் 
திராவிட மொழியினின்றும் மேற்கொண்டுளது என்பதே 
என்னுடைய 

நீண்டகாலக் கொள்கையாகும் . அம்முடி 
வினைக் கொள்ளுமாறு செய்யவல்ல காரணங்களாவன : 


1 , நாவெழுத்துக்கள் , திராவிடமொழிக்கண் , அம் 
மொழிவேர்ச்சொற்கள் பெரும்பாலனவற்றில் , இன்றி 
யமையாத , பிரிக்கமுடியாத உறுப்பாகவும் , சிறப்பாகத் 
தமிழ்மொழிக்கண் , அம்மொழிவேர்ச்சொற்களை , ஒன்றி 
னின்றும் மற்றொன்றை வேறு பிரித்துணர் தற்கு இன்றி 
யமையாதனவாகவும் விளங்குகின்றன . ஆனால் , சமஸ்கிருத 
மொழியில் , இத்தலைவளியெழுத்துக்கள் , பல்லெழுத்துக் 
களுக்குப் பதிலாகவும் , குறிப்பாகத் தலைவளி மெய்யாகிய 
ண கரம் , பல்லெழுத்தாகிய ந கரத்திற்குப் பதிலாகவும் 
வருவது ஒலிநயம் கருதியதாகவே யுளது . 


ஒலி 


51 


2. சமஸ்கிருதத்தோடு இனத்தொடர்புடைய பழம் 
பெரும் மொழிகள் எதிலும் , இந்நாவெழுத்துக்கள் 
எதுவும் காணப்பெறவில்லை . கிரீக் , அல்லது இலத்தீன் 
மொழியிலோ , கோதிக் அல்லது கெல்டிக்மொழியிலோ, 
லித்துவேனியன் அல்லது ஸ்லாவோனியன் மொழியிலோ, 
அல்லது இன்றைய பர்ஷிய மொழியிலோ காணப் 
பெறவில்லை. சமஸ்கிருதமொழி , சிந்து நதியைக் கடந்து , 
ஆரிய - வர்த்தத்தில் குடி புகுமுன் , தான் கடைசியாகக் 
கைகுலுக்கிவிட்டுப் பிரிந்த தன் உடன் பிறந்த மொழிக 
ளாகிய , 

அம்புத்தலை வட்டெழுத்துக்கள் கொண்ட 
பர்ஷியா, அல்லது இரான் நாட்டுப் பழைய மொழியாகிய 
ஸெண்ட்மொழியிலும் அவ்வெழுத்துக்கள் காணப்பெற 
வில்லை. இதற்குமாறாக , ஆரியர் வருகைக்கு முன்னர் , 
இந்திய நாடு முழுவதும் வழங்கியதும் , சமஸ்கிருத மொழி 
யோடு முற்றிலும் வேறுபட்ட பிறப்பியல்பைக் கொண்ட 
தும் ஆகிய திராவிடமொழிகள் அனைத்தும் , இந்நாவெழுத் 
துக்களை இன்றும் பெற்றிருப்பதோடு , பண்டும் பெற்றிருந் 
தன என்பது விளங்குகிறது . பிராஹிமொழியிலும் அவை 
காணப்படுகின்றன . சிந்துநதிக்கு மேற்கண் வழங்கும் 
ஆரியமொழிகள் எதிலும் , இவ்வொலிகள் ஒருகாலத்தே 
இருந்தன என்பதைக் காட்டும் அடிச்சுவடுதானும் இல்லை . 
ஆனால் , அவ்வாரிய இனத்தாருள் யாரேனும் ஓர் இனத்தார் , 
சிந்துநதியைக் கடந்து , திராவிடர்களும் , அவர்களோடு 

றவுடைய பிற இனத்தவரும் வாழும் தென்னாட்டில் அடி 
வைத்தவுடனே , அவ் வின மக்கள் வழங்கும் மொழிகளில் , 
இந்தாவெழுத்துக்கள் இடம்பெற்று விடும் . இந்தாவெழுத் 
துக்களை சமஸ்கிருதத்தினின்றும் கிளைத்த மிகப்பழைய 
உள்நாட்டு மொழியாகிய பிராகிருதம் , சமஸ்கிருதத்தை 
விட மிகுதியாக , மேற்கொள்வது ஈண்டுக் குறிப்பிடத் 
தக்கதாம் . 


3. தமிழ் மொழி , சமஸ்கிருதத்தினின்றும் பெற்ற 
மெய்யெழுத்துக்களைத், தன் மொழியின் ஒலிமுறைக் 
கும் , தமிழர் தம் செவிப்புல நுண்மைக்கும் ஏற்ப , பெரிதும் 


52 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


மாற்றியே ஏற்றுக்கொண்டுள்ளது . அம்முறையையொட்டி , 
சமஸ்கிருதச் சொற்களை ஒலிக்குமிடத்தும் , தமிழ் , அம் 
மொழி ஹகரவொலியெழுத்துக்களை அறவே 
கிறது ; இஸ்ஸொலியெழுத்துக்களை , ஒன்று , ஒழித்து 
விடுகிறது ; அல்லது தன்மொழி முறைக்கேற்பத் திருத்தி 
விடுகிறது . அம்மொழிக் கடின வொலிகள் அனைத்தையும் 
தவறாது மென்மையவாக்கிக்கொள்கிறது . சமஸ்கிருத 
நாவழி இஸ்ஸொலி எழுத்தாகிய ஷ கரமும் , தமிழ் ஒலிக் 
கரணங்களால் ஒலிக்கப்படுவதில்லை. இவ்வாறாகவும் , தலை 
வளியெழுத்துக்களாய L கரம் , கரம் , ண கரம். 
போன் ற முரட்டு ஒலிகள் , ஒருசிறிதும் மென்மைய வாக்கப் 
பெறாமலே , சமஸ்கிருதத்தினின்றும் , தமிழ் மொழியால் 
கடன் வாங்கப்பெற்று , சமஸ்கிருதச் சொற்களை ஒலிப்ப 
தற்கே யல்லாமல் , திராவிட மொழியின் இன்றியமையா 
வேர்ச்சொற்கள் பலவற்றை ஒலிக்கவும் கையாளப்படு 
கின்றன என்று கொள்வது சிறிதும் பொருந்தாது . 

4 , சமஸ்கிருதமொழியின் ஆதிக்கத்திற்குத் , தமிழ் 
மொழியினும் , தெலுங்கு மொழியே, பெரும் அளவு அடி 
பணிந்திருப்பவும் , இவ்வொலிகள் , தெலுங்குமொழி 
மினும் , தமிழ் மொழிக்கண்ணேயே மிகுதியாகக் கையாளப் 
படுகிறது . இந்நிகழ்ச்சி , இவ்வொலிகள் , சமஸ்கிருதத் 
தினின்றே திராவிடமொழிக்கண் நுழைந்துள்ளன என்ற 
கொள்கையோடு பெரிதும் மாறுபடுவதாகும் . 

இவற்றை யெல்லாம் ஒன்று கூட்டி , உற்று நோக்கிய 
வழி , நாவெழுத்துக்களைத் திராவிடமொழியே , சமஸ்" 
கிருதத்தினின்றும் கைக்கொண்டது 

கொள்வ 
தினும் , சமஸ்கிருதமே , அவ்வொலிகளைத் திராவிடத்தி 
னின்றும் கடன் வாங்கிற்று என்று கொள்வதே பொருந் 
துவதாக எனக்குப் புலனாகிறது . பின்னால் காட்டப் 
பட்டுள்ள “ சொற்களின் ஒப்பீடு ” என்ற பகுதியால் , 
சொற்களையும் , ஒலிகளையும் திராவிடத்தினின்றும் கடன் 
வாங்குவதைச் , சமஸ்கிருதம் இழிவாகக் கருதியதில்லை 
என்பது தெளிவாம் . 


என்று 


53 


என்ற 


இவ்வாராய்ச்சியை எழுதிமுடித்த பின்னர் , பெகிஸ்டன் 
என்னுமிடத்தில் கண்ட , “ சித்தியமொழிக் கல்வெட்டு 
கள் என்பது பற்றித் திருவாளர் நாரிஸ் என்பார் எழுதிய 
கட்டுரைகளைக் கண்டேன் . திராவிடமே , சமஸ்கிருதத் 
தலைவளியெழுத்துக்களின் தோன்றுமிடமாம் 
கொள்கையோடொத்த கருத்து , அதிலும் வெளியிடப் 
பட்டிருந்தது : “ தலைவளியென்ற ஒலிகள் , தார்த்தாரி 
அல்லது பின்னிஷ் மொழிகளுக்கே உரிய ஒலிகளாம் ; 
உண்மையான இந்தியமொழிகள் அனைத்தும் , தார்த்தாரி 
மொழியையே தமக்குப் பிறபிடமாகக்கொண்டுள்ளன ; 
அவற்றின் எழுத்து , இலக்கணம் ஆகியவற்றிற்கிடையே 
நிலவும் ஒருமைப்பாடுகள் , தார்த்தாரித்தன்மை வாய்ந் 
தனவே , ஸ்காண்டிநேவியர் , தங்களுக்கு அண்மையில் 
வாழும் லாப்ஸ் என்ற தார்த்தாரி யினமொழியினின்றும் , 

போன்ற ஒலியைப் பெற்றிருப்பதைப் போன்றே , 
சமஸ்கிருதமொழியும் , இந்தியாவில் தன்னையடுத்து வழங் 
கும் மொழிகளினின்றே , இவ்வொலிகளைப் பெற்றிருத்தல் 
வேண்டும் என்ற கருத்தை ஈண்டு வெளியிட விரும்பு 
கின்றேன் . பழைய ஸ்காண்டிநேவியமொழிகளை இன்றும் 
வழங்கும் பனிநாட்டு 

மக்களாய ஐஸ்லாந்துக்காரர் , 
பத்ல என்றும் , புத்லர் என்றும் எழுதப்பட்டிருப்பவும் , 
அச்சொற்களைப் ‘ பல்ல என்றும் புல்லர் என்றுமே 
ஒலிப்பர் என்று திரு . நாரிஸ் அவர்கள் கூறியுள்ளார் . 
தமிழில் , இவ்விருவகை 

மெய்யெழுத்துக்களின் 
இடையே உள்ள வேற்றுமையாலேயே , பழமையையும் , 
இன்றியமையாக் கருத்துக்களையும் குறிக்கும் பெரும் 
பாலான வினைவேர்ச்சொற்கள் , ஏனைய வேர்ச்சொற்களி 
னின்றும் வேறுபிரித்துக் காட்டப்படுகின்றன . 
வரும் தமிழ்ச்சொற்களின் எடுத்துக்காட்டு , அதை 
விளக்கும் : - குதி - குடி ; புதை - புடை ; கத்து - கட்டு ; 
கொத்து - கொட்டு ; அரி - அறி - அழி ; என் - எண் ; 
மனை - மணை ; அரு - அறு - அழு ; 

கொல் - கொள் 
துலை - துளை . 


கீழே 


54 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


நாவெழுத்துக்களை மிகுதியாகப் பெற்றிருப்பதும் , 
அதனால் , திராவிடமொழியின் உண்மைப் பிரதிநிதியாக 
விளங்குவது மாகிய தமிழ்மொழிக்கண் , இத்தகைய இன்றி 
யமையா இடங்களில் வரும் , இம்மெய்யெழுத்துக்களின் 
பட்சியைச் , சமஸ்கிருதமொழிக்கண் , அவ்வெழுத்துக்கள் 
பெற்றுள்ள ஆட்சியோடு ஒப்பிட்டு நோக்கின் , திராவிட 
மொழிகளில் , இந்நாவெழுத்துக்கள் பெற்றுள்ள இடம் , 
சமஸ்கிருதத்திலும் , அதன் கிளைமொழிகளிலும் , அம் 
மெய்யெழுத்துக்கள் பெற்றுள்ள இடத்தோடு முற்றிலும் 
மாறுபடுகிறது என்பது தெளிவாகத் தோன்றும் . தமிழ் 
மொழிக்கண் , அவ்வெழுத்துக்கள் , ஒலிகளின் வளர்ச்சி 
யையோ , அல்லது ஒலிநயத்தையோ குறித்து நில்லாமல் , 
அம்மொழி வேர்ச்சொற்களின் அமைப்பு , பொருள் , 

முறை ஆகியவற்றைக் குறித்தே நிற்கும் . அவ்வெழுத் 
துக்கள் , மொழிவரலாற்றில் நம்மால் மேலும் செல்ல 
இயலாத ஒருநிலைக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன . 
சமஸ்கிருதம , தன் கருத்துக்களையும் , எண்ணங்களையும் , 
இப்போது வெளியிடுவதைப்போல் , இந்நாவெழுத்துக்களை 
இழந்து விடுவதால் , வெளியிடுதல் இயலாதுபோம் என்று 
கூறுதல் பொருந்தாது . ஆனால் , தமிழ் , அந் நாவெழுத் 
துக்களை 

இழந்து விடின் , இன்றியமையா அடிப்படைக் 
கருத்துக்களை வெளியிடும் ஆற்றலையும் அடியோடு இழந்து 
விடுவதுடன் , மொழி என வழங்கு தற்கேற்ற தகுதியற்ற 
தாகியும் விடும் . 


ஒலி 


நன்கு 


சமஸ்கிருதத்திலும் , திராவிடத்திலும் , இந் நாவெழுத் 
துக்கள் பெற்று நிற்கும் இடத்தின் இயல்பினை 
அறிந்து கொண்ட 

நாம் , இனி , எடுத்துக்கொண்ட 
ஆராய்ச்சியை நோக்குவாம் . இவ்வொலிகள் , சமஸ்கிருத 
மொழியில் , தொடக்கத்தில் இடம் பெற்றது எவ்வா P 
பொதுவாகக் 

கூறினால் , இவ்வொலிகள் , இந்தியாவிற்கே 
உரிய ஒலிகளாம் . மூவாயிரம் ஆண்டுகளாக அடுத்தடுத்து 
வாழ்ந்து , ஒன்றோடொன்று கலந்து வழங்கிவந்த திராவிட , 
சமஸ்கிருத இனமொழிகள் இரண்டிலும் அவ்வொலிகள் 


ஒலி 


55 


. 


காணப்படுகின்றன . சமஸ்கிருத மொழி வழங்கும் மக்கள் , 
இந்தியாவிற்குள் நுழைந்து , திராவிடர்களுடைய இடங் 
களைக் கைப்பற்றிய காலத்திலேயே யல்லாமல் , அதற்கும் 
முற்பட்ட தான , அவர்கள் , பிராஹி மொழி வழங்கும் 
நாட்டு வழியாக வந்து , சிந்துநதியைக் கடப்பதற்கும் 
முந்திய , அந்தக்காலம் எந்தக்காலம் என்று அறுதியிட்டுக் 
கூறமாட்டா அப் பழம்பெருங் காலத்திலேயே , அவர்கள் 
திராவிட , அல்லது திராவிடஇனத் தொடர்புடைய 
மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர் 
என்று நம்புதற்குரிய காரணங்கள் உள்ளன . அவ்வாறா 
யின் , இந்தியாவிற்கே உரிய இந் நாவெழுத்துக்கள் , சமஸ் 
கிருதம் , திராவிடம் ஆகிய இவ்விரு மொழிகளிலும் , தனித் 
தனியே ஒன்றிற்கொன்று எத்தகைய தொடர்பும் இன்றி , 
இயல்பாகவே தோன்றி வழங்கின என்பதா ? அல்லது , 
அவை , ஒரே பிறப்பிடத்தைக்கொண்டு, ஓரின மொழிகளில் 
நன்கு வளர்ந்து , பின்னர் , அவற்றினின்றும் , மற்றோர் 
இன மொழிக்குச் சென்றன என்பதா ? இவற்றுள் எது 
பொருந்தும் ? என் கருத்து இரண்டாவதைச் சார்ந்தே 
நிற்கும் . அவற்றின் பிறப்பிடம் ஒன்றே , என்ற இரண் 
டாம் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பெறின் , இவ்வொலிகள் 
முதற்கண் திராவிடப் பழங்குடிமக்கள் மொழியிலேயே 
தோன்றின. பின்னர் , திராவிட ஆதிக்க 

விளைவால் 
தோன்றிய இவ்வொலி பற்றிய ஆசை , இந்தோ - ஆரிய 
இன மக்களிடையேயும் , இவ்வொலிகளைத் தோற்றுவித்தது 
என்ற 

நம் கொள்கை அரண் செய்யப்படுகிறது . " திராவிட 
மொழியின் நாவெழுத்துக்கள் , சமஸ்கிருதத்தினின்றும் 
தோன்றவில்லை என்ற கருத்து , பேராசிரியர் புஹ்லர் 
என்பாராலும் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது . 
ஆகவே , அவ்விரு வொலிகளின் பிறப்பிடமும் ஒன்றே 
என்ற கொள்கையை யொட்டி , சமஸ்கிருதமே , அவ்வொலி 
களைத் திராவிட மொழியினின்றும் 

பெற்றிருத்தல் 
வேண்டும் என்ற கொள்கை பெறப்படுமன்றோ ? 


56 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


ச . ஓரின மொழிகளுக்கிடையே உண்டாம் 

மெய்ம் மாற்றம் . 
இலக்கண ஆசிரியர்கள் , ஒலிநயம்கருதி 

எண்ணி 
ஆக்கிய மாறுபாடுகளை ஆராயாமல் , திராவிட இனமொழி 
களை ஒன்றோடொன்று ஒப்பு நோக்கியவழிப் புலனாகுவன 
வும் முன் கூட்டி எண்ணி ஆக்கப்பெறாதனவுமாய இயல்பான 
மாறுதல்களையே இத் தலைப்பின் கீழ் ஆராய எண்ணியுள் 
ளேன் . மொழிகளுக்கிடையே உண்டாம் மெய்ம் மாற்றங் 
குறித்த இவ்வாய்வுரை , உண்மையில் ஒன்றேயாய் , ஒரு 
பொருளையே குறிப்பனவாயினும் , நோக்குதற்கு , ஒன்றோ 
டொன்று தொடர்பற்றன போல் தோன்றும் சொற்களையும் , 
சாரியைகளையும் அவற்றின் உண்மை இயல்பு உணர நன்கு 
விளக்குவதோடு , திராவிடமொழிகளின் ஒலிமுறை யாது 
என்பதைத் தெளிய உணரவும் துணை புரியும் . 

முன்போலவே , கூடுமான அளவு , தேவநாகரி நெடுங் 
கணக்கு முறையையே பின்பற்றி , திராவிட மொழியின் 
மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் , அவ்வினமொழிகளில் 
பெறும் மாறுதல்களைக் குறிப்பிடத் தொடங்குகின்றேன் . 
ஹகரவொலி எழுத்துக்கள் , திராவிட மொழிக்குரிய அல்ல 
ஆதலின் அவற்றை நீக்கிவிட்டேன் . 


1. மிடற்றெழுத்து : க்..ங் : 

க கரம், க கரத்தின் மெல்லொலிவல்லெழுத்தே 
யா தலின் , ஈண்டு மேற்கொள்ளும் மாறுதல்களுள் க கரம் , 
க கரம் இரண்டையும் ஒன்றாகவே மதித்துள்ளேன் . 

( i ) க கரம் , க கரமென மெல்லொலிவல்லெழுத் 
தாக ஒலிக்கும் இடங்களில் , அது , வ கரமாக மாறும் . 
தமிழில் க கரம் வரும் இடங்களில் , தெலுங்கில் வ கரம் 
வரக் காண்கிறோம் . ஆகு என்ற தமிழ்ச்சொல் , தெலுங் 
கில் அவு என வருதல் காண்க ; இவ்வினையின் எச்ச 
வினைச் சொல்லாகிய ஆக என்ற தமிழ்ச் சொல்லோ 
டொத்த , தெலுங்கு வினைச்சொல்லாகிய கா என்பதில் , 


ஒலி 


57 


என்ற 


அப் பழைய க கரம் , மீண்டும் தோன்றும் . மெல்லொலி 
வல்லெழுத்தாக , சொற்களுக்கிடையில் வந்துழியே , இவ் 
வெழுத்து வ கரமாக மாறும் . தமிழ் நாட்டின் தென் 
மாவட்டங்களில் வாழும் கல்லா மக்கள் வழங்கும் மொழி 
யில் இம்மாற்றம் நிலைபெற்ற வழக்காகக் காணப்படுகிறது . 
புலவர் பாடும் 

பாக்களிலும் இம்மாற்றம் ஒரோவழி , 
இடம் பெற்றுளது . " நோக என்ற சொல் , நோவ 
என வருதல் காண்க . சொற்களுக்கிடையில் வரும் க கரம் , 
வ கரமாக மென்மையாதலே யல்லால் , ஒரோவழி 
அறவே மறைந்து போதலும் உண்டு . பகுதி 
சொல் பாதி எனவும் , வண்டி என்ற பொருளுடைய 
சகடு என்ற தமிழ்ச் சொல் சாடு எனவும் மாறுவது 
காண்க. 

தெலுங்கில் , க கரத்திற்குப் பதிலாக வரும் வ கரம் , 
ஒலிப்பதோடு , எழுதவும்படும் . பவழம் என் றபொருளுடைய 
பகடமு என்ற சொல் பவடமு எனச் சிதைந்துளது 
காண்க. இவற்றோடு , ஒளி என்று பொருள்படும் லக்ஹூ 
என்ற சமஸ்கிருதச் சொல் , இலத்தீன் 

மொழியில் 
லெவிஸ் என மாறுவதையும் ஒப்பிடுக . இம்முறைக்கு 
மாறாக , ஒரோவழி , வ கரம் , க கரமாக மாறுவதும் 
தெலுங்கில் நிகழும் . இம்மாற்றம் , சிற்சில இடங்களில் , 
மலையாளத்திலும் நிகழும் . தமிழில் சிவந்த எனவரும் 
‘ சுவன்ன என்ற மலையாளச் சொல் , ‘ சுகன்ன என வருத 
லும் காண்க . 

( ii ) க கரம் , ச கரம் அல்லது ச கரம் என மாறும் . 
ச கரம் இரட்டித்தால் ச கரமென மாறுவதோடு , தமிழ் 
நெடுங்கணக்கில் , தேவநாகரி ச கரத்தை யொத்த ஒரு 
வடிவெழுத்தால் எழுதவும் பெறும் ஆதலின் , க கரம் , 
ச கரமாக மாறுவதும், க கரம் , ச கரமாக மாறுவதும் 
ஒன்றே. க கரம் , ச கரமாக மாறுதல் தெலுங்கிலும் , 
அது , ச கரமாக மாறுதல் தமிழிலும் நிகழும் . கிரீக் , 
இலத்தீன் மொழிகளில் வரும் க கரம் , சமஸ்கிருத மொழி 
யில் ச கரமாக மாறுவதையும் ஈண்டு ஒப்பிடுக . பத்து 


சிறிது 


58 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
என்ற எண்ணுப் பொருளில் வரும் அம்மொழிச் சொற்க 
ளாகிய , டெக , டெகெம் என்பன , சமஸ்கிருதத்தில் 
தசன் எனவந்துள்ளமை காண்க . 

இம் மெய்யெழுத்தின் மிகப் பழைய ஒலியாகிய க கர 
வொலியைக் , கன்னடம் விடாது பெற்றுளது . 

கன்னடத் 
தில் க கரம் வரும் இடங்களில் , தெலுங்கில் ச கரமும் , 
தமிழில் ச கரமும் வரக்காண்கிறோம் . 

என்று 
பொருள்படும் சொல் , கன்னடத்தில் கின்ன எனவும் , 
தெலுங்கில் சின்ன எனவும் , தமிழில் சின்ன எனவும் 
வரும் . காது என்ற ஓர் உறுப்பின் பெயர் , கன்னடத்தில் 
கிவி ; தெலுங்கில் செவி ; தமிழில் செவி . 

செய் என்ற 
ஏவற்பொருள்படு சொல் , கன்னடத்தில் கெய் ; தெலுங் 
கில் செய் ; தமிழில் மட்டும் செய் . சில இடங்களில் , 
பழைய க கர ஒலி , கன்னடத்தைப் போன்றே , தமிழிலும் 
நிலைபெற்று நிற்க , மெலிவு , தெலுங்கில் மட்டுமே காணப் 
படும் . அழி என்ற ஏவற்பொருள் படு சொல் , தமிழிலும் , 
கன்னடத்திலும் கெடு எனவும் , தெலுங்கில் செடு 
அல்லது செறு எனவும் வரும் . கை என்ற ஓர் உறுப்பின் 
பெயர் , தமிழில் கை ; கன்னடத்தில் கையி ; தெலுங்கில் 
" கை அல்லது ‘கேலு . இப்பொருளைக் குறிக்க , தெலுங்கில் ,, 
வேறு சொல்லும் 

அது , சே அல்லது 
செய்யி என்பது . இது , கை அல்லது கே என்பதன் 
மெலிவும் , அம்மொழி மூன்றாம் வேற்றுமை யுருபுமாகும் . 
இது போன்றே க கரம் , ச கரமாக மாறும் மாற்றம் சமஸ் 
கிருதத்திலும் நிகழும் . பேச்சு , என்று பொருள்படும் 
‘வாக் என்ற சொல்லோடு , அதே பொருள்படும் வாச் 
என்ற அம்மொழிச் சொல்லை ஒப்பிட்டுக் காண்க . 

( iii ) இரட்டைக் க கரம் , தவறாது இரட்டைச் ச கர 
மாக மாறும் . இம்மாற்றம் , தென் மாவட்டத் தமிழருள் 
கல்லா தாரிடையே , 

ஒழுங்கான ஒலிப்புமுறையாகவே 
கருதப்படும் . தமிழ்நாட்டின் வடபகுதியிலும் , இலக்கண 
நெறி பிறழாத் தமிழிலும் இம்மாற்றம் அருகியே காணப் 
படும் . ஆனால் , தமிழகத்தின் வடவெல்லையை அடுத்துள்ள 


உளது . 


59 


ஒலி 


என 


வருத 


தெலுங்கு நாட்டில் , இம்மாற்றம் மறுவலும் தோன்று 
கிறது . தெலுங்கு மொழியில் வரும் , பெரும்பாலான 
சொற்களில் , குறிப்பாக , அம்மொழி வினைச்சொல்லாக்க 
உருபுகளில் , தமிழ் இரட்டைக் க கரம் தவறாமல் இரட்டைச் 
ச கரமாக மாறுகிறது . கீழ்வரும் எடுத்துக்காட்டால் , இம் 
மாற்றம் , இலக்கணத் தமிழிலும் வரக் காண்கிறோம் . 
சூடேற்று என்ற பொருளில் , விதிப்படி காய்க்கு என 
வரவேண்டிய சொல் , காய்ச்சு என வந்துள்ளமை காண்க . 
அவ்வாறே , நிலத்திற்கு நீர்விடு என்ற பொருளில் ,, 
பாய்க்கு என வரவேண்டிய சொல் , ‘ பாய்ச்சு 
லும் காண்க. இரட்டைக் க கரத்திற்குப் பதிலாக , இரட் 
டைச் ச கரத்தை மேற் கொள்வதில் , தென்கோடித் தமிழ் 
மக்கள் வழங்கும் கொச்சைத் தமிழும் , இலக்கணவழி 
அமைந்த தெலுங்கும் , முழுதும் ஒத்துள்ளன என்பதை 
ஒரேயொரு எடுத்துக்காட்டே விளக்கிவிடும் : ‘ வைக்க 
என்ற தமிழ் எச்சவினைச் சொல் , தென் கோடித் தமிழ் 
மாவட்டங்களில் வாழும் 

எழுத்தறிவில்லா 

மக்களால் 
வைச்ச என ஒலிக்கப் பெறுகிறது . இலக்கண மரபொட்டிய 
தெலுங்கில் , இதே சொல் , வைச்ச என்றே எழுதவும் , 
ஒலிக்கவும் படும் . 

( iv ) க கரம் சில இடங்களில் , த கரமாகத் திரிகிறது . 
இம்மாற்றத்தை விளக்கத்தக்க நல்ல எடுத்துக்காட்டுக் 
களைத் திராவிட மொழிகளினின்றும் காட்ட என்னால் 
இயலவில்லை . ஆனால் , கோண்டுமொழியில் வரும் வினை 
முற்று விகுதிகள் சிலவற்றில் காணப்படும் த கரம் , தமிழ்க் 
க கரத்தினின்று வந்தது தாமோ என நான் ஐயுறுகின் 
றேன் . வீட்டில் நுழையும் வழி என்று பொருள்படும் 
வாயில் என்ற சொல் , தெலுங்கில் வாகிலி என்று வருவ 
தையும் , மலையாளத்தில் , வாதில் அல்லது வாதில் என்று 
வருவதையும் ஒப்பிட்டுணர்க. இப்பொருள் 

இப்பொருள் குறிக்கும் 
தமிழ்ச்சொல் , வாசல் என்றும் , இலக்கிய நெறிப்படி ,, 
வாயில் என்றும் வருவதை நோக்க , இவ்வெடுத்துக் 
காட்டுக்கள் ஏற்புடையன ஆமோ என 


நான் 

ஐயுறுகின் 


60 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


றேன் . பிறஇனமொழிகளிலும் க கர , த கரங்கள் தம்முள் 
மாறிக்கொள்வது இயல்பாக நிகழ்கிறது . கிரேக்க நாட்டுப் 
பழங்குடி மக்கள் வழங்கிய மொழியாகிய டோரிக் மொழி 
யில் , அவன் என்று பொருள் படும் சொல் , எ - கைனொஸ் 
என வருவதற்குப் பதிலாக , ‘ 

தெனாஸ் என்ற சொல் வருவ 
தறிக . 


2. அண்ண எழுத்து : ச், ச், ஜ் , ஞ் : 

திராவிட மொழிகளில் , ச கரம் , ச கரம் , ஜ கரம் 
ஆகிய எழுத்துக்கள் மூன்றும் உண்மையில் ஒன்றே 
யாதலின் , இவற்றின் மாறுதல்களையும் ஒன்றாகவே கொள் 
கின்றேன் . ச கரம் அல்லது , ஜ கரம் பெறும் ஒரே 
மாற்றம் , அது ய கரமாக மெலிதலேயாம் . தமிழில் வந்து 
வழங்கும் சமஸ்கிருதச் சொற்களில் வரும் ச கரத்திற்குப் 
பதிலாகப் , 

பெரும்பாலும் ‘ ஜ கரத்திற்குப் பதிலாக , 
ய கரம் மேற்கொள்ளப்படும். தமிழில் , ஆண்பால் விகுதி 
பெற்று , ராசன் என வரவேண்டிய , ராஜா என்ற சமஸ் 
கிருதச் சொல் , ராயன் என வருகிறது . தமிழ் நாட்டின் 
தென்மாவட்டங்களில் , ச கரம் , ய கரமாக மாறுதல் , அந் 
நாட்டுக் கல்லாமக்கள் வழங்கும் கொச்சைத்தமிழின் 
சிறப்பியல்பாம் . ஆங்கு , இம்மெய்யெழுத்து வழங்கும் 
எல்லாச் சொற்களிலும் , - அவை திராவிடச் சொல்லேயா 
யினும் , அல்லது சமஸ்கிருதச் சொல்லேயாயினும் ,- ச கரம் , 
யே கரமாக மாற்றப்படுகிறது . 

அவர்கள் 

அரிசி யை 
" அரியி என்றே ஒலிப்பர் , மலையாளத்தில் இச் சொல் , 
அரி என்றாகும் . பெயர் என்ற பொருளுடைய புதர் 
என்ற துளுமொழிச் சொல்லில் வரும் த கரத்தை , அதே 
பொருளுடைய பெசர் என்ற கன்னடச் சொல்லில் வரும் 
ச கரத்தின் திரிபு எனக் கொள்வர் பேராசிரியர் குண்டர்ட் . 
அஃது உண்மையாயின் , ச கரம் , த கரமாக 

மாறும் 
மற்றொரு மாற்றம் புலனாம் . 

கன்னடச் சொற்களைத் தமிழ்ச்சொற்களோடு ஒப் 
விட்டு நோக்கியவிடத்து , ய கரத்தை எதிர்பார்க்கும் இடங் 


ஒலி 


61) 


ஆகவே , 


களிலெல்லாம் , ச கரம் இருக்கக் காணலாம் . தமிழ்ப் 
பெயர் , கன்னடத்தில் ஹெசர் என வழங்குகிறது . இது , 
பெசர் என்பதன் திரிபாம் . இவ்வாறு வரும் இடங்களில் , 
ய கரத்தைப் பழமையானது எனவும் , ச கரத்தை அதன் 
திரிபு எனவும் கொள்வது பொருந்தாது . ஈண்டுச் ச க 
ரமே பழமையானதாகவும் , ய கரம் அதன் திரிபாகவுமே 
தோன்றுகிறது . 

தமிழ்ப் ‘ பெயர் , கன்னட 
" ஹெசர் , துளு புதர் இவற்றினின்றும் மெலிவிக்கப்பட்ட 
வடிவேயாம் .தமிழ்ப் பெயர் , பேர் என மேலும் திரிதல் , 
இம்முடிவை உறுதிசெய்தல் காண்க , 

, 

மலையாளத்தைப் 
போன்றே , செந்தமிழ்நடையிலும் , இவ்வாறு மெலிந்த 
வடிவங்களை யே , திருந்திய வழக்குடையனவாகப் புலவர்கள் 
மேற்கொள்வர் . அதனால் , அவ்வாறு மெலிந்து தோன்றும் 
அவ்வடிவங்களே மிகப் பழமையானவை என்பதும் பெறப் 
படும் . இவ்விருமொழிகளிலும் , பசும் என்ற சொல்லி 
னும் , பைம் என்பதே செய்யுள் நடைக்கு ஏற்ற வடிவாதல் 
அறிக . ஆக , இவ்வாராய்ச்சியால் காணப்பட்ட முடிவு , 
ச கரமும் , ய கரமும் தம்முள் அடிக்கடி மாறுகின்றன 
என்பதே . சிறப்பாகத் தென் மாவட்டங்களில் பயிலவழங் 
கும் , ச கரம் , ய கரமாக மாறும் ஒரு மாற்றமும் உண்டு 
என்ற உண்மை , அம்மொழியில் வந்து வழங்கும் சமஸ்கிரு 
தச் சொற்கள் அடையும் திருத்தங்களால் உறுதிசெய்யப் 
படும் . 


3. நாவெழுத்துக்கள் 

அல்லது தலைவளி எழுத்துக்கள் - 
ட் , ட , ண் : 

( i ) ட கரம் , ட கரமென மெல்லொலி வல்லெழுத் 
தாக வருவழித், தமிழில் , சில இடங்களில் , ழ கரமாக 
மாறும். அளவுகருவியைக் குறிக்கும் ‘ நாடி என்ற சமஸ் 
கிருதச் சொல் , தமிழில் நாழி என்றே எழுதவும் , ஒலிக் 
கவும் படுதல் உணர்க . தமிழகத்தின் தென்கோடியில் , 
ழ கரம் , ள கரமாக மேலும் திருத்தப்பெற்று , காளி 
என ஒலிக்கப்பெறும் . தமிழில் உள்ளவாறே , பழங்கன் 
னடத்திலும் , சமஸ்கிருத ‘ட கரம் , ழ கரமாக மாறும் , 


62 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கின் றன . 


ர கர , ற கரங்களைப் போலவும் , ல கர , ள கரங்களைப் 
போலவும் , இவ்வெழுத்துக்கள் ஓரினமாகக் கருதப்படு 

துதமொழியில் , ட கரம் , ‘ ரகரமாக மாறும் . 
நாடு என்ற இடப் பெயர் , அம்மொழியில் ‘ நார் என வரும் . 
இம்முறைக்கு நேர் மாறாக , ழ கரம் , ‘ ட கரமாக மாறுவது , 
திராவிடமொழிகளில் , இதனினும் பெருவழக்காம் . ( ழ க 
ரம் பற்றிய தலைப்பில் காண்க . ) தெலுங்கில் ட கரம் வல் 
லின நகரமாக மாறும் இடங்கள் சிலவுள . ஒன்றை அழி 
என்ற பொருளில் , தமிழ் , கன்னடங்களில் , கெடு என 
வரும் சொல் , தெலுங்கில் செடு எனவரும் ; அச்சொல் 
பிறவினைப் பொருளில் வந்துழி , தமிழில் ‘கெடுக்கு என 
வருதல் போன்றே , தெலுங்கிலும் ‘ செடுச்சு என வருதல் 
வேண்டும் . ஆனால் , அது செறுசு என வந்துளது . 


தலைவளி 


கையாளு 


( ii ) நாவிடமூக் கெழுத்தாய ண கரம் , தெலுங்கில் 
மிகப்பல இடங்களில் , பல்லிட மூக்கெழுத்தாகிய ந கர 
மெனத் திரிகிறது . திராவிட மொழிகளின் 

உரிமை 
பெற்ற பிரதிநிதியாகிய தமிழ் , ஏனைய தலைவளி எழுத்துக் 
களைப் போன்றே , ண கரத்தையும் பெரும் அளவில் 
கையாள்கிறது . பேச்சுத் தமிழ் , இலக்கண வரம்பையும் 
கடந்து , ந கரத்திற்குப் பதிலாக , ண கரத்தையே மேற் 
கொள்ள விரும்புகிறது . 

ஆனால் , 

தெலுங்கு , ஏனைய 
யெழுத்துக்களைப் பெரும் அளவில் 
கிறது என்றாலும் , ண கரத்திற்குப் பதிலாக , ன கரத் 
தையே விரும்புகிறது . திராவிட இனத்தின் மிகப்பழைய 
மொழியாகிய தமிழ்க் கண், விண் , மண் , என்ற சொற் 
கள் , தெலுங்கில் , கன்னு , வின்னு , ‘மன்னு , எனத் திரி 
கின்றன . சமஸ்கிருதத்தினின்றும் பெற்ற சொற்கள் சில 
வற்றையும் , தெலுங்கு , இவ்வாறே திருத்தி வழங்குகிறது ; 
‘ குணமு என்ற தத்சமச் சொல்லோடு , கொணமு என்ற 
தத்பவச் சொல்லையும் பெற்றுளது காண்க . மலையாளம் , 
சில இடங்களில் , ன கரத்திற்குப் பதிலாக , ண கரத்தை 
மேற் கொள்கிறது . உனக்கு என்ற பொருளில் , நினக்கு 
என்ற சொல்லை மேற்கொள்வதோடு, சில இடங்களில் அதற் 


63 


பணக 


குப் பதிலாக , நிணக்கு என்ற சொல்லையும் கையாளுகிறது . 
இதற்கு மாறாகத் , தெலுங்கைப் போலவே , அது , 
ரத்தை , ன கரமாக மாற்றுவதும் உண்டு . துணிவு என் 
தமிழ்ச் சொற்குப்பதிலாக , மலையாளம் துனியு என்ற சொல் 
லைக் கொண்டுளது . 

எண்பது என்ற தமிழ் எண்ணுப் 
பெயர் , மலையாளத்தில் , எம்பது எனவருதலும் காண்க . 
தமிழ் , ண கரத்தை அதன் பின்வரும் மெய்யாக மாற்றுவ 
தில்லை . பெண் என்ற சொல்லில் வரும் ண கரம் , எவ் 
வித மாற்றமும் பெறாமல் , பெண்டு என்பதிலும் வருதல் 
காண்க . ஆனால் , பெட்டை என்ற சொல்லில் அதே ண க 
ரம் , தன் பின் வரும் மெய்யெழுத்தாக மாற்றப்பட்டுழி , 
வல்லொலி வல்லெழுத்தாக மாற்றப்பட்டுளது . மிகப் 
பழைய வடிவமாகிய ( எண்டு என்ற ) கன்னட எண்ணுப் 
பெயர் தமிழில் , எட்டு என வருதல் காண்க . பெட்டை 
என்ற சொல்லிற்குப் பதிலாக வரும் பெடை என்ற தமிழ்ச் 
சொல்லில் , ண கரம் முற்றிலும் மறைந்துவிட்டுளது . 
4. பல்லெழுத்துக்கள் : த் , த் , ந் : 

( i ) இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும் த கரம் 
அல்லது த கரம் , தமிழில் ர கரமாக மாறும் . தலைவளி 
யெழுத்தாய ட கரமும் , ழ கரமும் ஒன்று பிறிதாக 
மாறும் மாற்றத்தின்கண் , சில 

இடங்களில் , ழ கரம் 
தொன்மை யுடையதாகவும் , ட கரம் அதன் திரிபாகவும் 
தோன்றும் . ஆனால் ஈண்டு , த கரமே தொன்மை வாய்ந்த 
தாகவும் , அதுவே , ர கரமாகத் திரிந்ததாகவும் காணப்படும் . 
த கரம் , ர கரமெனத் திரிந்தவழி , திரிந்த ரகரம் , பல் 
லெழுத்தைப் போன்று ஒலிக்கப்பெறும் ஆதலாலும் , த கர 
வொலியோடு பெரிதும் ஒத்துளது ஆதலா லுமே , இம் 
மாற்றம் இடம் பெற்றுளது . தமிழ்நாட்டின் தென்மாவட் 
டங்களில் , முன்னும் பின்னும் உயிரடுத்துவர வரும் த கரம் , 
ரகரம் அல்லது ற கரமாகத்திரிதல் , எழுத்தறிவில்லா 

ழை மக்கள் மொழியிலேயே காணப்படும் . ஒரோவழி , 
எழுத்து நடையிலும் , இம்மாற்றம் , இடம்பெற்று விடு 
கிறது .. விதை என்ற சொல்லிற்குப் பதிலாக , விரை 


64 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்பது வருதல் காண்க . ஒருசில ஒருமைப் பெயர்களைச் 
சார்ந்து , எழுவாய் ஒழிந்த ஏனைய வேற்றுமையுருபுகளை 
ஏற்க நிற்கும் சாரியையாகிய அத் என்பது , கன்னடத் 
தில் , சில இடங்களில் அர் என மாறும் . “ இது என்ற 
சொல் , ஆறாம் வேற்றுமை உருபேற்றவழி இதா ( இத் + அர் 
+ அ ) என வருதலை மரம் என்ற சொல் , அதே வேற்றுமை 
யுருபேற்ற வழி , மரத ( மர் + அத் + அ ) என வருதலோடு 
ஒப்பிட்டுணர்க . ஈண்டு , த கரம் , ரகரமாகவோ , அல்லது 
அதற்கீடான பிறிதொன்றாகவோ திரிதல் , ஒலி நயம் 
குறித்தே வந்துளது . இதத என்ற ஒலி , கேட்கப் 
பொறாக் கடின ஒலியாதல் உணர்க ; மரர் என ஒலிப்பதும் , 
அக் குறைபாட்டிற் குறையாமை உணர்க . கன்னடச் 
சொல் இதர என்பதில் வரும் அர் தமிழ்ச்சொல் இதன் 
என்பதில் வரும் அன் சாரியையோடு ஒப்புடையதாக் 
கருதுவர் பேராசிரியர் குண்டர்ட் அஃது அங்ஙனமே 
யாயினும் , தமிழில் , குறிப்பாகத் தென்பகுதியில் , த க 
ரம் , ரகரமாகத்திரிதல் , ஐயத்திற்கிடனில்லா ஆன்ற முடி 
பாம் . த கரம் , 

ர கரமாக மாறும் 

இம்மாற்றம் , 
வட இந்தியமொழிகள் அறியாத வொன் றன்று . அவ்வின 
மொழிகளில் , த கரம் , ர கரமெனத் திரிதலோடு நில்லாது , 
அதே ர கரம் , ல கரமென மேலும் திரிதலும் நிகழ்கிறது . 
இந்துஸ்தானியிலும் , பெங்காலியிலும் அதுபோலும் நிகழ்ச் 
சிகள் சில நிகழ்கின்றன . பத்து எனப் பொருள் படும் 
" தெஸ் என்ற சொல் , தொடரெண்களில் ரெஹ் என்றா 
கும் ; பா - ரெஹ் = பன்னிரண்டு , பதினாறு என்ற தொட 
ரெண்ணில் , ர கரம் , ல கரமாகத்திரிதல் நிகழ்ந்துளது ; 
அச்சொல் , ஸோ - ரெஹ் என வருதற்குப் பதிலாக ஸோ - 
லெஹ் என வருதல் காண்க . பிராகிருதமொழியும் , த க 
ரத்தை, ர கரமென மாற்றுகிறது . பத்து என்று பொருள் 
படும் அம்மொழிச் சொல் , சமஸ்கிருத தஸ் என்ற சொல் 
லின் மெலிந்த வடிவமாகிய ‘ தஹ என்பதாகும் . தஹு 
என்ற அச்சொல் , அம்மொழித் தொடரெண்ணுப் பெயர் 
களில் ‘ ரஹ என வருதல் காண்க . இந்நிகழ்ச்சிகளிலும் , 
வங்காளம் , மராத்தி ஆகிய மொழிகள் , இறந்தகாலச் செயப் 


4 


65 


பாட்டு வினை காட்டும் குறியாக , த கரம் அல்லது த கரத் 
திற்குப் பதிலாக , ல கரத்தை மேற்கொள்வதிலும் , திரா 
விட மொழியாட்சி , வடஇந்தியா முழுதும் பண்டு நிலவியி 
ருந்தது என்ற உண்மையை நாட்டவல்ல நல்ல சான்றுகள் 
உள என எனக்குத் தோன்றுகிறது . அம்ப்ரியன் மொழி 
யும் , த கரத்தை, ர கரமென மாற்றுவதை முறையாக 
மேற்கொண்டுளது . செதெஸ் என்பது , அம்மொழியில் 
செரெஸ் என எழுதப்பட்டுளது . இம் மாற்றம் , தமிழில் 
உள்ள வாறு , ஈருயிரிடையிலேயே நிகழ்கிறது. 


மென 


( ii ) த கரம் அல்லது த கரம் மலையாளத்தில் ல கர 

மாறும் . இச்சிறப்பியல்பு , சமஸ்கிருத மொழியி 
னின்றும் கடன் வாங்கிய சொற்களிலேயே காணப்படும் . 
தாமரை எனப் பொருள் படும் சமஸ்கிருத பத்ம பல்த் 
மம் என வரும் . திருவாங்கூரில் கோயில் கொண்டிருக் 
கும் திருமாலின் பெயராகிய பத்ம - நாப் என்ற சொல் , 
பல்த்ம - நாப் எனவும் , கொச்சைமொழியில் பல்ப - நாப , 
எனவும் வரும் . உள்ளக்கருத்து என்று பொருள்படும் 
தாத்பர்ய என்ற சமஸ்கிருதச் சொல் , தால்பர்யம் என 
ஆகும் . தான் எனும்சாரியை , வேற்றுமை உருபேற்க 
நெடுமுதல் குறுகி வந்த வடிவாய தன் என்பதன் திரிபும் , 
தத் என ஒலிக்கப் பெறுவதுமாய தற் என்பது , சிற்சில 
இடங்களில் ‘ தல் எனவும் ஒலிக்கப்பெறும் . 

( iii ) த கரம் அல்லது த கரம் , சில இடங்களில் 
ச கரம் என மாறும் . பெயரின் சொல்லாக்க உருபுகளில் 
‘ த கரத்திற்குப் பதிலாக , ச கரத்தை மேற்கொள்ளும் மாற் 
றம் , தமிழ்மொழியில் நிகழ்கிறது . நேரிய 

வடிவாய 
பெரிது என்பதற்குப் பதிலாகப் பெரிசு என்ற சொல் 
ஆளப்படுதல் காண்க . கொச்சைத் தமிழில் , ஆண்டு நிறை 
யளவைக் குறிக்க வழங்கும் வயசு என்ற சொல் , சமஸ் 
கிருத வயஸ் என்பதினின்றும் நேரே பெறப்பட்டதன்று . 
வயஸ் என்ற சமஸ்கிருதச் சொல்லோடு ஒத்த வழக்காறு 

வயது என்ற தமிழ்ச்சொல்லினின்றே 
கா . ஒ . - 5 


டைய 


66 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


தான் றியதாகும் . இம்மா றுதலைத் த கரம் , தெலுங்கு 
மொழியிலும் பெரும் அளவில் பெறுகிறது . மலையாளத் 
தில் , குறிப்பாக அதன் கொச்சைமொழியில் , த கரமும் ,, 
ச கரமும் தம்முள் மாறிக்கொள்கின்றன . இம்மாறுதல் 
பற்றிய நகைப்பூட்டும் சான்றொன்றைப் பேராசிரியர் குண் 
டர்ட் அவர்கள் குறிப்பிடுவர் அந்நாட்டுக் கல்லாமக்கள் ,, 
கடவுளை வணங்க என்ற பொருளில் , தை வத்தெசேவிக்க 
என்பதற்குப் பதிலாக , சைவத்தெ தேவிக்க என்று வழங்கு 
வதாக அவர் கூறுவர் . திராவிட மொழிகளில் , பெயரைக் 
குறிப்பிடும் சொல்லில் , த கரம் , ச கரமாக மெலிய , அந்த 
ச கரமும் , மறுவலும் ய கரமாக மெலிய , இறுதியில் அந்த 
ய கரம் அடியோடு மறைந்துபோகும் அரிய நிகழ்ச்சி 
யொன்றை முன்னரே கண்டோம் . அச்சொல் , துளுமொழி 
யில் புதர் எனவும் , பழங்கன்னடத்தில் பெசர் எனஎவும் , 
செந்தமிழ் நடையில் பெயர் எனவும் வந்து இறுதியில் 
இன்றைய தமிழில் பேர் என ஆம் . துதமொழியில் தக 
ரம் , சில இடங்களில் ஷ் என்ற ஒலியுடையதாகும் ; ஐந்து 
என்று பொருள்படும் கன்னட ஐது , அம்மொழியில் 
உஷ் என ஆதல் அறிக . 


( iv ) ந்த் எனும் இணையொலி , தமிழில் " ஞ்ச் 
எனும் ஒலியதா மாறும் . தன் முன்னே மூக்கினம் வரின் , 
ச கரம் , ஐ கரமென ஒலிக்கப் பெறுமா தலின் , ஜ கரம், 
ச கரத்தோடொத்ததாகவே கொள்ளப்படும் . ஆகவே , 
ஐ கரத்தின் ஒலி , ச கரத்தின் ஒலியைக் குறிக்கவரும் 
வடிவெழுத்தாலேயே எழுதிக்காட்டப்பெறும் . ந்த் எனும் 
இவ்விணையொலியில் வரும் பல்லெழுத்தாகிய ந கரம் , 
அண்ண இடமூக்கெழுத்தாகிய ஞ கரமெனத்திரியும் . ந்த் 
னும் இவ்விணையொலி , ஞ்ச் எனும் ஒலியதாத்திரியும் 
இத்திரிபு , “ இ கர ‘ ஐ’கார உயிர்களுக்குப்பின் வந்துழியே 
நிகழும் . பொதுவாக , இது, கொச்சைத் தமிழிலேயே 
ஒலிக்கப்பெறும் . ஒரோவழி , இலக்கண நடையிலும் இடம் 
பெறும் . ஐந்து என்ற தமிழ் எண்ணுப்பெயர் , ஐஞ்சு 
என ஆதல் காண்க . அதுவே , மறுவலும் அஞ்சு எனத் 


67 


ஒலி 


திரியும் ; அஞ்சு எனும் இச்சொல் தமிழிலக்கியங்களிலும் 
டம் பெற்றுளது . ‘ ந்த் என்னும் ஒலி , ‘ ஞ்ச் எனும் 
ஒலியாகத் திரிதல் மலையாள மொழிக்கண் , இலக்கிய நடை 
யொடு பொருந்திய திரிபு என ஏற்றுக்கொண்ட திரிபாம் . 
( எண்ணுப்பெயர் என்ற தலைப்பில், ஐந்து என்ற உள் தலைப் 
பில் காண்க . ) 

( v ) இ கர , ஐ கார உயிர்களுக்குப் பின் வரும் 
இரட்டைத் த கரம் , தமிழில் , இரட்டைச் ச கரமாக 
மாறும் . தமிழ் வடிவெழுத்துக்களை நோக்கின் , இத்திரிபு , 
இரட்டைத்த கரம் , இரட்டைச் ச கரமாகத் திரிந்ததாக 

கவே 
தோன்றும். ஆனால் , மெல்லொலி வல்லெழுத்துக்கள் , 
இரட்டிக்கப்பெறின் , வல்லொலி வல்லெழுத்தாக மாறும் 
என்பது முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது . ஆகவே , 
பட்டைத் த கரமாகவும் , இரட்டைச் ச கரமாகவும் 
எழுதப்படினும் , அவை முறையே இரட்டைத் த கரமாக 
வும் , இரட்டைச் ச கரமாகவுமே ஒலிக்கப்பெறும் ; அவ் 
வாறு அவை இணைந்தவழி , அவைபெறும் ஒலி அதுவே 
யாதலின் , இரட்டைத் த கரம் , இரட்டைச் ச கரமாகத் 
திரி தல் , எளிமையும் , இயற்கையோடியைந்ததுமாகும் . 
இலக்கிய நடையின் வேறுபட்ட பேச்சுத்தமிழில், மக்கள் 
எல்லாரானும் , இரட்டைத் த கரம் , இரட்டைச் ச கர 
மாகவே , பெரும்பாலும் ஒலிக்கப்படுமெனினும் , வினை 
யடிப் பெயர்களைத் தோற்றுவிப்புழி , அதுவும் , ர கர 
ழ கர மெய்களுக்குப் பின்னரல்லது , இலக்கணத் தமிழின் 
ஏனைய இடங்களில் தோன்றுவது அரிது . விதிப்படி 
"உணர்த்தி என்பதே வரவேண்டியிருப்பவும் , தமிழில் . 
உணர்ச்சி என்பதே வந்துளது . இரட்டைத் த கரம் 
திரிந்து , ச கரமாக மாறுதல் , மலையாளத்தில் , பேச்சு 
மொழியில் இடம்பெறுதலோடு இ கர , எ கர உயிர் 
களுக்குப் பின் , இலக்கண நடையிலும் இடம்பெறுகிறது . 
ச கரம் ஒலிக்கப்படுவதோடு , எழுதவும்படுகிறது . சிரிச்ச 
என வரும் அம்மொழிச் சொல்லைச் , சிரித்த என்ற 
தமிழ்ச் சொல்லோடு ஒப்பிட்டுணர்க . 


68 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அஃ 


( vi ) ந கரம் , ம கரமெனத் திரியும் ; இம் மாற்றம் 
மிகமிக அருகியே தோன்றும் . 

நீங்கள் என்று பொருள் 
படும் ‘ மீரு என்ற தெலுங்குச் சொல் , நீர் என்ற தமிழ்ச் 
சொல்லோடு ஒப்புடையதாகக் காணப்படுவதும் , 
தோடொத்த , அல்லது இனமான தெலுங்குச் சொற்களை 
நோக்க எதிர்பார்க்கப்படுவதுமாய நீரு என்ற சொல்லின் 
திரிபாகக் காணப்படுகிறது . ( சுட்டுப் பெயர் என்ற தலைப் 
பினைக் காண்க . ) 
5. இதழ் எழுத்துக்கள் : ப் , ப் , ம் : 

( i ) ப கரம் கன்னடத்தில் , ஹ கரமென த்திரியும் . 
இவ்விதி , இன்றைய கன்னடத்தில் வழங்கும் திராவிடச் 
சொற்கள் , சமஸ்கிருதச் சொற்கள் ஆய எல்லாச் சொற் 
களிலும் மொழி முதல் எழுத்தாகவரும் ப கரத்திற்குப் 
பொருந்தும் . தெலுங்கில் பதி எனவும் , தமிழில் பத்து 
எனவும் வரும் எண்ணுப்பெயர் கன்னடத்தில் ஹத்து 

ஆம் . இதைப் போன்றே , செல்வம் என்ற பொரு 
ளுடையதும் , சமஸ்கிருதத்தினின்றும் வந்து வழங்குவது 
மாய பண என்ற சொல் , இன்றைய கன்னடத்தில் ஹண 
என வரும் . ப கரம் , ஹ கரமாகத்திரியும் இத்திரிபு , மிக 
மிக அண்மைக் காலத்தே தோன்றியதாகவே தோன்று 
கிறது . பழங்கன்னடத்திலும் , நீலகிரியில் வாழும் 
படகர் மொழியிலும் , ப கரம் , தன் இடத்தை விடாமல் 
பற்றிக்கொண்டுளது . கன்னடத்தையடுத்து 
வாழும் மொழியாகிய மராத்தியிலும் , இதுபோன்ற மாறு 
தல் ஒரோவழி நிகழ்கிறது . இருந்த அவன் என்ற 
பொருள்படவரும் ஹூதஸ் என்ற சமஸ்கிருத எச்சம் , 
மராட்டியில் ‘ ஹோ தோ என மாறியுளது ; ஹோதோன் 
நான் இருந்தேன் . நான் இருந்தேன் எனப் பொருள் 
படும் ‘ 

ப்ஹூத - ஸ்மி என்ற சமஸ்கிருதச் சொல் , பிரா 
கிருதமொழியில் ஹோ - மி எனத் திரிவதையும் இத்துடன் 
ஒப்பிட்டுக் ண் ப கரம் , ஹ கரமெனத் திரிதல் , 
அர்மீனிய மொழியிலும் காணப்படுகிறது . அம்மொழியில் 
அடி என்ற பொருளில்வரும் பெத் என்ற சொல்லிற்குப் 


வடக்கே 


2 


கா 


69 


என 


பதிலாக , ஹெத் என்பதும் , தந்தை என்ற பொருளில் 
வரும் ‘ பய்ர் என்ற சொல்லிற்குப் பதிலாக ஹய்ர் என்ற 
சொல்லும் வழக்காற்றில் உள்ளன . 

இதே திரிபு கீழ்க்கோடி நாடுகளிலும் காணப்பெறு 
வது வியப்பிற்குரியதே . சீன மொழியில் ப கரம் 
வருதல் , ஜப்பான் மொழியில் முதற்கண் எப் என ஆகிப் 
பின்னர் ஹ கரம் என மாறுகிறது . 

(ii ) பகரத்தின் மெல்லொலி வல்லெழுத்தாகிய 
‘ பகரம் , சில இடங்களில் மகரம் எனத் திரியும் . தமிழ் , 
தெலுங்குச் சொற்களை நோக்க , தொம் -பதி என 
வேண்டிய ஒன்பது எனும் பொருள் கொண்ட தெலுங்குச் 
சொல் , தொம் -மிதி என உளது . இதில் , பத்து எனப் 
பொருள்படும் தெலுங்குப் பதி , மிதி எனத் திரிந்துளது 
என்று அவர்கள் கூறுவர் எனப் பொருள்படும் . என்பர் 
என்ற தமிழ்ச்சொல் , செய்யுட்கண் என்மர் எனத்திரியும் . 
‘ உண் எனும் வினையடியாகப் பிறந்து , உண்ணுவதற்காக 
என்ற பொருள் தோன் றவரும் எதிர்கால வினையெச்ச 
மாகிய தமிழ் , உண்பான் மலையாளத்தில் உண்மான் 
என்றாகும் , கொச்சைத் தமிழில் ம கரத்தின் பின் ஒலி 
நயம் கருதி , பகரம் இணைக்கப்படும் . தெலுங்கில் ‘ பாமு 
எனவரும் ‘ பாம்பு என்ற தமிழ்ச்சொல்லில் உள்ள பகர 
உகரம் , பெயர்ச்சொல்லாக்க 

உருபாக , ஆண்டுவரும் 
‘ ம கரமே , ஒலிநயம் கருதி வந்துள்ளமையான் , ம கரத் 
தின் பின் ஒலிநயம் கருதிப் பகரம் இணைந்ததற்கான 
எடுத்துக்காட்டாக இச்சொல்லைக் கொண்டிலேன் . 
பொருள் குறிக்கும் ஹாவு என்ற கன்னடச் சொல்லையும் 
நோக்குக . ம கரம் மூல ஒலியாகப் பகரமே ஒலிநயம் 
கருதியதாக அமைந்த எடுத்துக்காட்டுக்கள் , பேச்சுத் 
தமிழில் பல 

உள்ளன . கோத்ஹூம் என்ற - சமஸ் 
கிருதச் சொல்லினின்றும் பிறந்த கோதுமை 
சொல் பொதுவாக கோதும்பை என ஒலிக்கப்படுதல் 
காண்க . 


என்ற 


70 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
(iii ) தமிழில் , ப கரம் , பெரும்பாலும் வ கரமாகத் 
திரியும் . பெரும்பாலான பிறவினைச் சொற்கள் , தமிழில் 
ப கரம் அல்லது இரட்டைப் பகரத்தால் எ 

எதிர்காலம் 
உணர்த்துகின் றன . அதே சொற்கள் 

தன் வினைச் 
சொற்களாய் நின்று , எதிர்காலம் உணர்த்த வந்து , 
திர்காலம் உணர்த்தும் இடைநிலையாகப் பகரத்தின் 
மெல்லொலி வல்லெழுத்தாய பகரமேவர எதிர் நோக்கு 
வோம் . வேர்ச்சொற்கள் மூக்கின மெய்யீ 

மூக்கின மெய்யீறாக வந்தவழி , 
இப் பகரம் தோன்றுகிறது ; ஆனால் , அவ்வேர்ச்சொல் , 
உயிர் ஈறாக முடிந்தவழி , பகரம் , பொதுவாக வ கரமாகத் 
திரிகிறது . ( வினைச்சொல் எனும் பகுதியைக் காண்க .) 
தமிழ்ச் செய்யுட்களில் , பகரம் வ கரமாகத் திரியாது , 
முன்கூறிய ஒலிமுறையையொட்டி , ஒரோவழி ம கர 
மாகத் திரிகிறது . 

(iv ) ம கரம் , ன கரமாகத் திரியும் . தமிழில் , இம் 
மாற்றம் , பெரும்பாலும் எழுவாய்க்கண் வரும் அஃறிணைப் 
பெயர்ச் சொற்களிலேயே காணப்படும் . அச்சொற்கள் , 
பொ 

ஈறாகமுடியும் . ஆனால் , ஒரோவழி 
ன கர ஈறாக முடிதலும் உண்டு . ஆக்கம் என்ற பொரு 
ளில் வரும் பல என்ற சமஸ்கிருதச் சொல்லினின்றும் 
தோன்றிய தமிழ்ச்சொல்லாகிய பலம் என்பதினும் , 
பலன் என்ற சொல்லே பெருவழக்குடைத்தாதல் உணர்க . 
கொலனு என்ற 

தெலுங்குச்சொல் , குளம் 
தமிழ்ச் சொல்லோடு ஒன்றாதலும் உணர்க . 

( v ) ம கரம் , வ கரமாகவும் மாறும் . மாமன் , 
‘ மாமி என்ற தமிழ்ச்சொற்கள் , கூர்க்மொழியில் ‘ மாவு , 
மாவி எனத் திரிந்துள்ளன . நாம் , நீம் எனவரும் பழங் 
‘ கன்னடச்சொற்கள் , இன்றைய பேச்சுவழக்கில் , நாவு , 
" நீவு என மாற்றப்பட்டுள்ளன . 

அரை உயிரெழுத்துக்கள் அல்லது இன்னொலி மெய்கள் : 
ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் ,ற் : 

( i ) ய கரம் , ஞ கரமாகவும் , ந கரமாகவும் மாறும் . 
ய கரமும் , ந கரமும் ஒன்று பிறிதாகத் தம்முள் மாறிக் 


துவாக 


ம கர 


2 





என்ற 


6 . 


ஒலி 


71 


கோடல் உண்மையாயினும் , சில இடங்களில் , அவ்விரண் 
டனுள் மிகமிகத் தொன்மை வாய்ந்தது எது ? என்பதை 
உறுதியாகக் கூறல் இயலாது . திராவிடமொழியின் 
தன்மையிடப்பெயர்கள் , நான் , ஞான் , யான் , ஆன் 
எனப் பல வடிவுடைத்து. இவற்றுள் , நான் என்பதி 
னின் றும் , ஞான் என்பது தோன்ற , அதினின்றும் யான் 
என்பது தோன்றிற்று என்றும் கொள்ளலாம் . இதற்கு 
மாறாக , யான் என்பதினின்றும் ஞான் என்பது தோன்ற , 
அதினின்றும் நான் என்பது தோன்றிற்று என்றும் 
காள்ளலாம் . 

சமஸ்கிருதத்தினின்றும் வந்து வழங்கும் 
சொற்களை ஆராய்ந்துழி , சில இடங்களில் , ய கரமே 
தொன்மை வாய்ந்ததாக , ந கரம் அதினின்றும் பிறந்த 
தாகச் சிறிதும் ஐயத்திற்கிடனின்றித் தோன்றும் . நுகத் 
தடி என்று பொருள்படும் யுக என்ற சமஸ்கிருதச் 
சொல் , தமிழில் நுகம் என வரும் ; காலன் என்று 
பொருள்படும் யம என்ற சமஸ்கிருதச்சொல் , தமிழில் 
யமன் என்றும் நமன் என்றும் வரும் . இப்பொருளில் , 
வியப்பூட்டும் பல்வேறு வடிவுடைய சொற்கள் தமிழில் 
வந்து வழங்குகின்றன ; அச்சொற்களாவன : யமன் , 
எமன் , ஞமன் , மன் . ஆங்கர் என்ற ஐரோப்பியச் 
சொல் , தமிழில் நங்குரம் , நங்கூரம் என வருதலையும் 
ஈண்டு உணர்க . யுக , பம் என்ற சொற்களில் வரும் 
ய கரமே , ந கரமாகத் திரிந்தது என்பது தமிழிலக்கண 
ஆசிரியர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது . தமிழ்ப் 
பெயரெச்ச விகுதியாகிய ய கரம் , ன கரமாக மாறுவதி 
லும் இதேமுறை நிலவக்காண்கிறோம் . சொல்லிய என்பது 
சொல்லின என்றும் , சொன்ன என்றும் வரும் . 

( ii ) கன்னடத்திலும் , துளுவிலும் ய கரம் , ஒரோ 
பழி த கரமாகத் திரியும் . யார் , எது , என்ன என்ற 
வினாப்பொருளில் யாவ என்று வரவேண்டிய கன்னடச் 
சொல் , தாவ என வருகிறது . அவ்வாறே , என்ன பொருள் 
என்ற பொருளில் யாவது என்று வரவேண்டிய சொல் , 
‘ தாவது எனவும் வருகிறது . பின்னர்க் குறித்தசொல் , 
துளுமொழியில் தாதவு என்பதாம் . 


72 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


(iii ) ய கரம் , ச கரமென மாறும் . ச கரம் , ச கரம் , 
ஐ கரம் இவையெல்லாம் தமிழில் ய கரமெனத் திரியும் 
என்பது முன்னரே காட்டப்பட்டுளது . அஃது அவ்வாறா 
கவும் , பேச்சுத் தமிழில் , குறிப்பாகத் தென் மாவட்டங் 
களில் , அதற்கு நேர்மாறாக , ய கரம் , ச கரமெனக் கடின 
மாக்கப்பட்டுளது . எங்கே ச கரம் இருக்கவேண்டுமோ , 
அங்கே ய கரமும் , எங்கே ய கரம் இருக்கவேண்டுமோ , 
அங்கே ச கரமும் ஒலிக்கப்படுகின்றன . பசி கொச்சைத் 
தமிழில் பயி எனத் தவறாக ஒலிக்கப்படுகிறது . அதே 
போன்று , வயறு , வசறு என ஒலிக்கப்படும் ய கரம் , 
ச கரமாகத் திரிந்து ஒலித்தல் , தென்னாட்டில் மிகுதியாகக் 
காணப்படினும் , அஃது அவ்விடத்திற்கு மட்டுமே உரிய 
தன்று . சென்னையில் , சிறுவர் எனப்பொருள்படும் பய்யன் 
கள் என்பது , பசங்கள் என ஒலிக்கப்பெறும் . அண்மை 
யென்று பொருள்படும் அயல் என்ற சொல் , அசல் 

ஒலிக்கவும் , எழுதவும் படுகிறது . ஓரிடத்தில் ய கரம் , 
ச கரமெனவும் , மற்றோரிடத்தில் அதற்குமாறாக , ச கரம் , 
ய கரமெனவும் மாறுவது யாதோ ஒருவகைத் தடுமாற்றத் 
தின் விளைவாகத் தோன்றுகிற தெனினும் , ஒவ்வொரு 
முறைக்கும் யாதேனும் ஒரு காரணம் இருத்தல் வேண்டும் 
என்பது உறுதி . ஆகவே , அவ்விரு எழுத்துக்களுள் , எது 
தொன்மையானது , எது அதன் திரிபு என்று 
எளிதன்று . ஈருயிர்கட்கிடையே உண்டாம் இடைவெளியை 
நிறைக்கும் உடம்படுமெய்யாக வரும் ய கரம் , ச கரமாகத் 
திரிவதில்லை. 


என 


கூறுவது 


“ இந்தி , பஞ்சாபி , பெங்காலி , ஒரியாமொழிகளில் 
முறையாகவும் , மராத்தி , குஜராத்தி , சிந்திமொழிகளில் 
சிறிது குறைந்த அளவிலும் ய கரம் , ஜகரமெனத் திரி 
றது . 

பிற்கூறப்பட்ட மொழிகள் மூன்றிலும் ய கரம் , 
தன் இயற்கையொலியாகிய இன்னொலியை இழக்காமல் 
பெற்றுளது . வரருச்சி அவர்கள் , இம்மாற்றத்தை மொழி 
முதல் ய கரத்திற்கே கொள்வர் . 

சொல்லின் இடைவரும் 
மெய்யெழுத்தினும் , மொழிமுதல் மெய்யெழுத்திற்கே 


ஒலி 


73 


) 


அழுத்தமும் ஆற்றலுமதிகமாமா தலின் , இடையில் வரும் 
ய கரத்தினும் , மொழிமுதல் ய கரமே பெரும்பாலான 
சொற்களில் ஐ கரமெனத் திரியும் என்று கூறுவர் திரு 
வாளர் பீம்ஸ் அவர்கள் . ( Beams : p . 249. ) 

( iv ) ர கரம் , ற கரமாக மாறும் . இம்மாற்றம் , 
அனைவரானும் எதிர்பார்க்கப்படுதல் போல் , இயற்கை 
யானதும் , பெரும்பான்மையான துமாகும் . ஒருமொழியில் , 
ர கரம் வரும் இடத்தில் , மற்றொருமொழியில் ற கரம் 
வரும் . மாறி வருவதுமுண்டு. நிறத்தைக் குறிக்கும் தமிழ்ச் 
சொல் கரு என்றும் வரும் ; கறு என்றும் வருமென் 
பது , ஒரே மொழியில் இவ்விரு எழுத்துக்களும் மாறி 
மாறி வருவதற்கு ஓர் உதாரணமாம் . இவ்விரு சொற்களும் , 
ஒன்றின் ஒன்று வேறுபட்டு தனித்தனிப் பொருளுடைய 
வாய்த் தோன்றினும் , பண்டு , அவையிரண்டும் ஓர் இயல் 
புடையனவே என்பது உறுதி . 

( v ) ர கரம் , ல கரமாகத் திரியும் பல்வேறு இனத் 
தைச் சேர்ந்த மொழிகள் பலவற்றிலும் , ர கரமும் , ல கர 
மும் தம்முள் ஒன்று பிறி மாறுதல் இயல்பாகும் . 
ஸெட்ஷவான் மொழிகளைப்பற்றிக் கூறும்பொழுது , 
பேராசிரியர் பிளீக் என்பார் , இம்மொழிகளில் வரும் 
ரகரம் , ஒருவகையான நிலையற்ற ஒலியுடையது . நிலைத்த 
ஒலியுடையது என்பதினும் , ல கர , ர கர ஒலிகளுக்கிடைப் 
பட்ட ஒலியும் 

டையது என்று கொள்வதில் உண்மையுளது . 
என்று குறிப்பிடுவர் . திராவிட மொழிகளில் , 
ல கரங்கள் தம்முள் மாறுவது ஒரு சாதாரண நிகழ்ச்சி 
யாம் . சில இடங்களில் , ல கரமே , ர கரமாகத் திரிந்திருக் 
கும் . ஆனால் , பெரும்பாலான இடங்களில் , ர கரம் 
தொன்மையொலியாகவும் , ல கரமே அதன் திரிபாகவும் 
தோன்றும். திராவிட மொழிக்கே யுரிய ழ கரமும் , ள கர 
மும் ஒன்று பிறிதாகத் திரியும் திரிபுகளில் , ழ கரம் , 
ள கரமாகத் திரிதலே இயல்பாகும் . ஆனால் , ர கரம் , 
ல கரமெனத் திரிதல் , எங்கும் நிகழக் கூடியதல்ல வாயி 
னும் , அத்திரிபு பெரும்பான்மையானதும் , 

பேச்சுத் 


பிறிதாக 


ர கர 


74 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
தமிழிற்கே உரியதுமாகும் . இத்திரிபு , மலையாளத்திலும் , 
இயல்பாகக் காணப்படும் . தமிழில் , இது , மொழிமுதல் 
எழுத்துக்களிலேயே பெரும்பாலும் நிகழும் . இத்திரிபு, 
திராவிடத்திற்கே உரிய வேர்ச்சொற்களில் 

எவ்வளவு 
மிகுதியாக நிகழ்கிறதோ , அவ்வளவு மிகுதியாகச் சமஸ் 
கிருத வேர்ச்சொற்களிலும் நிகழும் . ‘ரக்ஷ என்பதினின் 
றும் பிறந்து , காப்பாற்று என்ற பொருள் கொண்டு நிற்கும் 
ரஷி என்ற சமஸ்கிருதச் சொல் , கொச்சைத் தமிழில் 
‘லஷி அல்லது லட்சி என ஒலிக்கப்பெறும் . 

மொழி 
களுக்கிடையில் வரும் ர கரம் , ல கரமெனத் திரிதல் 
குறைந்தே காணப்படும் . எனினும் , தமிழில் , ர கரம் 
வருமிடங்களில் , தெலுங்கில் ல கரம் வரக் காண்கிறோம் . 
பிறர் காணத் தோன்று என்று பொருள் படும் தெரி என்ற 
தமிழ்ச்சொல் , தெலுங்கில் ‘தெலியு என வரும் ; இச்சொல் , 
தெளி என்ற தமிழ்ச்சொல்லோடு ஒப்புடைத்துமாம் . 
ஆனால் , ‘தெரி , தெளி என்ற இவ் விரு தமிழ்ச்சொற்களும் , 
ஒரே வேர்ச்சொல்லினின்றும் தோன்றிய இருவேறு சொற் 
களாம் என்றே நான் எண்ணுகின்றேன் . இதைப்போலவே , 
தமிழ் ர கரம் , மலையாளத்தில் , சொற்களுக்கிடையில் ல கர 
மாக மாறுகிறது . கேடயம் என்று பொருள்படும் பரிசை 
என்ற தமிழ்ச்சொல் மலையாள ததில் , பலிச என வருதல் 


அறிக. 


திராவிட மொழிகளில் , சிறப்பாகத் தமிழ்மொழிக் 
கண் , ர கரம் , ல கரமாக மாறும் 

மாறும் நிகழ்ச்சி , இன்றும் 
நின்று நிகழ்வதைக் காணின் , ர கர ல கரங்கள் தம்முள் 
மாறும் இயல்பைப் பெற்றுள்ள பல்வேறு இனமொழிகளுக் 
கெல்லாம் , பொதுப்பொருளாகிய , பழைய வேர்ச்சொமற் 
களில் , ர கர ஒலியே மிக்த் தொன்மையான ஒலியாகும் ; 
ல கரம் , அதினின்றும் தோன்றிய திரிபு ஒலியாம் என 
முடிவு செய்யப்பெறும் . கருப்பு என்று பொருள்படும் 
திராவிட வேர்ச்சொல்லாகிய கரு அல்லது கார் , அதே 
பொருள்படும் சமஸ்கிருத வேர்ச்சொல்லாகிய ‘ கால என்ப 
தோடு தொடர்புடையதாகக் கொள்ளின் , சமஸ்கிருத 


ஒலி 


75 


உண்மை , 


வேர்ச்சொல் , திராவிட வேர்ச்சொல்லினும் காலத்தால் 
பிற்பட்டது என முடிவு செய்யப்படும் . சித்திய இனமொழி 
கள் பலவற்றிலும் ‘ கர் என்ற வேர்ச்சொல் காணப்பெறுவ 
தாலும் , இம் முடிவு மேலும் உறுதி செய்யப்படும் . 
க்ரிஷ்ன என்ற சமஸ்கிருதச் சொல்லில் , கருப்பு என்று 
பொருள்படும் க்ரி என்ற வேர்ச்சொல் வருவதையும் 
இத்துடன் ஒப்பிட்டுக் காண்க . 

ர கர , ல கரங்கள் ( இரண்டனுள் எது பழமையானது 
என்பதை எண்ணிப் பாராமலே ) ஒன்று மற்றொன்றாக 
மாறுவது பெரும் அளவில் நிகழ்கிறது என்ற 
ஒன்றோடொன்று தொடர்பற்றனவாக இன்று தோன்றும் 
திராவிட வேர்ச்சொற்கள் பலவும் , பண்டு 

பண்டு தொடர்புற் 
றிருந் தனவே போலும் என நம்மை ஐயுறச் செய்கிறது . 
சிறுமை என்பதன் வேர்ச்சொல்லாகிய சிற் என்பதைச் , 
சில என்பதன் வேர்ச்சொல்லாகிய சில் என்பதோடும் 
பெருமை என்பதன் மற்றொரு 

வடிவமாகிய 

பருமை 
என்பதன் வேர்ச்சொல்லாகிய பர் என்பதைப் பல 
என்பதன் வேர்ச்சொல்லாகிய பல் என்பதோடும் ஒப்பிடுக . 
‘ சிற் என் 

என்ற வேர்ச்சொல்லின் மற்றொரு வடிவம் சின் 
என்பதாம் . 

( vi ) ல கரம் , ர கரமென த்திரியும் . ர கரம் , ல கர 
மாகத் திரி தலே எங்கும் காணப்படுவதாகவும் , ல கரம் , 
ரகரமென த்திரிதல் , துளுமொழிக்கே உரிய சிறப்பியல் 
பாக ஒரோவழி காணப்படுகிறது . துளுமொழி , ஏனைய 
திராவிட மொழிகளின் ஈற்று ல கரத்தை , ர கரமென 
மாற்றுகிறது . தமிழில் வில் எனவும் , 

எனவும் , கன்னட 

கன்னடத்தில் 
‘ பில்லு எனவும் வரும் சொல் , துளுவில் பிர் என்றே 
வரும் . சிந்துநதிக்கு மேற்கில் வழங்கும் பிராஹிமொழியி 
லும் இச்சொல் பில்ல என்றே காணப்படுவதால் , ஈண்டுக் 
காட்டிய சொற்களில் , வரும் ல கரமே தொன்மையான 
தாம் என்பதில் ஐயம் இல்லை. ல கரம் , ர கரமாக மாறுவது 
மத்திய ஆசியாவிலும் நிகழ்கிறது . மஞ்சுமொழியின் 
ல கரம் , மங்கோலிய மொழியில் ர கரமாகக் காணப்படும் . 


76 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


யாக 


( vii ) ல கரம் , சில இடங்களில் வல்லின ற கரமாகத் 
திரியும் . நில் என்ற தமிழ்ச்சொல்லை நிறுத்து என்ற 
சொல்லோடு ஒப்பிட்டுணர்க. 
ஈரான் நாட்டுப் 

பழைய மொழியாகிய ஸெண்ட் 
மொழியிலும் , பழைய பர்ஷிய மொழியிலும் ல கரம் 
வழங்குவதில்லை . அதற்குரிய இடத்தை ர கரமே முறை 

மேற் கொண்டுளது . தெலுங்குப்பெயர்ச்சொற் 
களின் பன்மைவிகுதியாய லு , ஒரோவழி , ரு எனத் 
திரியும் . ல கரம் , ரகரமாகத் திரியும் இத்திரிபு , து 
மொழியில் முறையாக நிகழ்வது போலன்றித் தெலுங்கில் 
ஒரோவழியே நிகழும் . தமிழில் வல்லின மெய்களுக்கு 
முன்வரும் ல கரம் ஒலிநயம் கருதி மாற்றப்பெறின் , அது 
ர கரமாக மாறாமல் , ற கரமாகவே மாறும் . பல்பல , 
பற்பல என ஆதலறிக . இந் நிகழ்ச்சி , ல கரம் , ர கர 
மெனத் திரிதல் தமிழின் ஒலி முறையோடு மாறுபடுவ 
தன்று என்பதை விளக்குகிறது . 

( viii ) . கூமொழியில் , ல கரம் , ட கரமாகத் திரிகிறது ; 
ட கரம் , ள கரமாகத் திரிதல் பொதுவான நிகழ்ச்சி . 
ஆனால் , ல கரம் , ட கரமென முறையாகத் திரிதல் இம் 
மொழியின் சிறப்பியல்பாகும் . தெலுங்குச் சொற்களாய 
பாலு , இல்லு என்பன கூமொழியில் முறையே ‘ பாடு , 
“இட்டு எனவரும் ,, வட இந்திய மொழிகளில் , சமஸ்கிருத 
ல கரம் , ட கரமாகத் திரிவதையும் இத்துடன் ஒப்பிடுக . 

மரத்துக்கள் என்று பொருள்படும் தாலி என்ற சமஸ் 
கிருதச் சொல் , அம்மொழிகளில் ‘தாடீ என ஆம் . தாடீ 
இச் சொல்லிலிருந்தே டாடி என்ற 

ஆங்கிலச் 
சொல் வந்துளது . அம்மரத்தைக் குறிக்கும் தெலுங்குச் 
சொல் தாடு என்பது . அது இந்தியில் தாட் அல்லது 
தாழ் என்ற சொல்லோடொக்கும் . 

( ix ) ஏனைய திராவிட மொழிகளில் வரும் , ர கரமும் , 
ழ கரமும் , ல கரமும் , ள கரமும் , துதவர் மொழியில் 
ஷ் , ஸ் , ர்ஸ்ஷ் என்ற ஒலியுடையவாத் திரியும் . 


பனை 


என்ற 


77 


மாக 


தமிழ் 


( x ) கன்னடத்தில் மொழிமுதல் வ கரம் , ப கர 
வன்மை பெறும் . வா 

வாழ் என்ற தமிழ்ச்சொல் 
கன்னடத்தில் ‘பாள் என்றாகும் . கன்னடத்தில் மொழி 
யிடை வ கரம் , பகரமெனத் திரியாது , ஒருவகை வ கர 
ஒலியாக மெலியும் . இம்மெலிந்தவொலி, தமிழர்களிடையே 
கல்லா தார் ஒலிப்பு முறையிலும் ஒரோவழி காணப்படும் . 
மலையாளத்தில், இவ் வ கரத்தின் ஒலி , ஆங்கில V ஒலிக் 
கும் , W ஒலிக்கும் இடைப்பட்ட ஒலியாக ஒலிக்கிறது . 
இம்மெல்லிய ஒலி , பெரும் அளவு கொச்சைத் தமிழிலும் 
காணப்படுகிறது . 

( xi ) ஒலிநயம் குறித்து வரும் தமிழ் வ கரம் , 
தெலுங்கில் க கரமாகத் திரியும் . ய கரமும் , வ கரமும் 
தமிழில் இரு உயிர்களுக்கிடையே வரும் உடம்படுமெய் 
யாக மேற்கொள்ளப்படும் . ஆகவே , தெலுங்கில் , வ கரம் 
வரும் இடங்களிலேயேயல்லாமல் , ய கரம் வரும் இடங் 
களிலும் , க கரம் மேற்கொள்ளப்படுகிறது . 
அறுவர் என்ற சொல்லை , அதே பொருள் தரும் தெலுங்கு 
ஆறுகுரு என்ற சொல்லோடும் , உயர்வு குறித்து வரும் 
ஒருமைப் பன்மை விகுதியாகிய காரு என்பதை, அச் 
சொல்லினும் பரந்த வழக்காறுள்ள வாரு என்பதோடும் 
ஒப்பிடுக. செந்தமிழ் நடையின் சில இடங்களில் , எதிர்கால 
இடை நிலையாக , வ கரத்திற்குப் பதிலாக , க கரம் மேற் 
கொள்ளப்படுவதன் காரணத்தை இந் நிகழ்ச்சி விளக்குவ 
தாகும் . செய்வேன் என்பதற்குப் பதிலாகச் செய்கேன் 
என்பது வருதல் காண்க . 

( xii ) வ கரம் , மலையாளத்தில் , ம கரமாகத் திரியும் . 
தமிழில் ப கரம் வருமிடங்களில் , மலையாளத்தில் ம கரம் 
வரும் என்பது முன்னரே அறிவிக்கப்பட்டுளது. தமிழ் 
‘உண்பான் , மலையாளத்தில் உண்மான் வருதல் 
காண்க . ஆனால் , இம்மாற்றம் , வ கரம் , ம கரமாகத் திரிவ 
தன் விளைவாகத் தோன்றியதாகக் கோடல் கூடுங்கொல் 
எனும் ஐயப்பாடும் உடைத்து . பார்த்தற்பொருட்டு எனும் 
பொருளுடைய தமிழ் எதிர்கால வினையெச்சமாகிய 


என 


78 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


காண்பான் , மலையாளத்தில் 

காணுவான் 

அல்லது 
காண்மான் என வரும் . வாழ்வவன் அல்லது வாழ்பவன் 
என்ற தமிழ்ச்சொல் , மலையாளத்தில் வாழ்வவன் அல்லது 
வாழுமவன் என வரும் . மலையாளத்தைப் பொறுத்த 
மட்டில் , பகரம் அடியோடு மறைந்துவிட , திரிதல் வ கர , 
கரங்களுக்கிடையிலேயேயுளது . வ கர , மகரங்கள் தம் 
முள் மாறுதல் பின்னிஷ் -உக்ரேயன் மொழியிலும் நிகழக் 
கண்டேன் 

பின்னிஷ்மொழியில் , ம கரம் வருமிடங் 
களில் , அங்கேரிய மொழியில் வ கரம் வரும் . 


; 


( xiii) ழ கரம் , ஐந்து மெய்யெழுத்துக்களாகத் 
திரிகிறது . சில இடங்களில் , அது ண கரமாகத்திரியும் .. 
தமிழ் ‘ முழுகு , தெலுங்கில் , முணுகு என்றும் , தமிழ் 
குழி , கன்னடத்தில் குணி என்றும் ஆம் . பொதுவாக 
ழ கரம் , தெலுங்கில் டகரமாகத் திரியும் . தெலுங்கோ 
அல்லது இன்றைய கன்னடமோ , ழ கர வொலியைப் 
பெற்றிருக்கவில்லை. என்றாலும் , பழங்கன்னடத்தில் , அது 
தெளிவாகக் காணப்படுகிறது . ஒருசில இடங்களில் , ழ கரத் 
திற்குப் பதிலாக , தெலுங்கு ண கரம் அல்லது ள கரத்தை 
மேற்கொள்கிறது . ஒருசில இடங்களில் , ழ கரத்திற்குப் 
பதிலாக , வேறுமெய்யெழுத்தெதையும் பெறாமல் , அவ் 
வெழுத்தை அறவே துறந்தும் விடுகிறது .. ஆனால் பெரும் 
பாலான இடங்களில் , அது ழ கரத்தை , ட கரமாக மாற்று 
கிறது . கன்னடத்தில் , ழ கரம் , பொதுவாக ளகரமாகத் 
திரிகிறது . இத்திரிபொலி , தமிழ் நாட்டின் தென்மாவட்ட 
மக்கள் பேசும் மொழியிலும் காணப்படும் . மலையாளத்தில் , 
‘ ழ கரம் , ஒரோவழி , ள கரமாக மாறும் . ஆனால் , அது 
பெரும்பாலும் , ய கரமாகவே மாறுகிறது . மலையாளநாடு 
எனப் பொருள்படும் மலையாழ்ம என்ற சொல் , மலயாய்ம 
என்றே எழுதவும் , ஒலிக்கவும்படுகிறது . துளுமொழியில் 
ழ கரம் , நகரமாக மாறுகிறது . பொழுது என்ற தமிழ்ச் 
சொல் , துளுவில் பொர்து என ஆம் ; கன்னடத்தில் இந்த 
கரம் , பின் வரும் மெய்யெழுத்தாக மாற்றப்படுகிறது . 
பொர்து 

துளுமொழிச்சொல் , கன்னடத்தில் 


என்ற 


79 


ஹொத்து என ஆதல் அறிக . இச்சொல்லுடன் பொத்து 
என்ற தெலுங்குச் சொல்லையும் ஒப்பிடுக. ஆக , ழ கரம் , 
ண் , ட் , ள் , ய் , ர் என்ற ஐந்து 

ய் , ர் என்ற ஐந்து மெய்யெழுத்துக் 
களாகத் திரிதலோடு , தனக்குப் பின் வரும் மெய்யெழுத் 
தாகத் திரிந்தும் விடும் என்பது காணப்பட்டது . 


பொழுது , 


ழ கரம் , ள கரமாக மாறுவதும் , ழ கரம் , ட கரமாக 
மாறுவதும் ஓரின மொழிகட்கிடையே காணப்படும் ஒலி 
முறையின் இன்றியமையாப் பகுதிகளாம் . தமிழில் ழ கரம் 
வரும் இடங்களில் , தெலுங்கில் பொதுவாக ட கரம் வரும் ; 
கன்னடத்தில் எங்கும் ள கரம் வரும் என்பதே அவ்வொலி 
முறையாம் . தமிழ் , கோழி தெலுங்கில் கோடி எனவும் , 
கன்னடத்தில் , கோளி எனவும் வருதல் காண்க . தமிழில் 
ஏழு எனவரும் எண்ணுப்பெயர் , தெலுங்கில் ஏடு 
எனவும் , கன்னடத்தில் ஏளு எனவும் வரும் . ஏழ் நூறு 
என்ற ெ 

தொடரெண்ணுப்பெயரைக் குறிக்கவரும் ஏள் நூறு 
என்ற தெலுங்குச்சொல்லில் , ஏழ் ஏழு என்பதைக் 
குறிக்கவரும் ஏடு , கன்னட ஏளு ஆக மாறியுளது . அப் 

இப்பொழுது எனச் சுட்டுப்பெயர்களோடு 
இணைந்து காலம் எனும் பொருள் குறித்து வரும் பொழுது 
என்ற தமிழ்ச்சொல் , தெலுங்கில் பண்டு பொத்து எனவும் 
(“ இப்பொத்து ), பின்னர் , புடு எனவும் ( இப்புடு ) மலை 
யாளத்தில் ‘போள் எனவும் ( இப்போள் ) வரும் . ஆயினும் , 
சொற்களின் ஈற்றில் வரும் ழ கரத்தையே , மலையாளம் , 
ள கரமாக மாற்றும் . இம்மெய்யெழுத்தைத் தொடர்ந்து 
உயிரெழுத்துவரின் , ழ கரமே கொள்ளப்படும் . இன்றும் 
அன்றும் எனப் பொருள்படவரும் மலையாளச்சொல் 
‘ இப்போழும் அப்போழும் எனவருதல் காண்க . ட கரமும் , 
ழ கரமும் எவ்வளவு நெருங்கிய உறவுடையவோ,, 
அவ்வளவு நெருங்கிய உறவுடையவாம் ள கரமும் , ட கர 
மும் என்பது இதனால் பெறப்படும் . திராவிட மொழிகளி 
லும் , வட இந்திய மொழிகளிலும் இருப்பதைப் போன்றே , 
உக்ரேயன் இனமொழிகளிலும் த கர, ல கரத் திரிபு , ஒரு 
சிறப்பியல்பாகக் காணப்படுவதால் , மொழிகளை இனவாரி 


80 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


யாகப் பிரித்தற்கண் , இம் மாற்றம் சிறந்தவோர் அளவுகோ 
லாக மேற்கொள்ளப்படும் . ஒஸ்டியாக் மொழியில் ஒரு 
சொல் த கரம் அல்லது ‘ த கரத்தைக் கொண்டு எழுதப் 
பெறின் , மாகியர் , பின்னிஷ்மொழிகளில் , அச்சொல் 
ல கரத்தைக் கொண்டு எழுதப்படுகிறது . 

இதையொத்த மாற்றம் , இந்தோ - ஐரோப்பிய மொழி 
களிலும் ஒரோவழி காணப்படுகிறது . கண்ணீர் என்று 
பொருள்படும் தக்ர்ய்ம என்ற சொல்லை , அதே பொருள் 
படும் லச்ர்ய்ம என்ற சொல்லோடு ஒப்பிடுக . இன்றைய 
உரோமானிய இன மொழிகள் பலவற்றிலும் , இதுபோன்ற 
மாறுதல் இருப்பதாகக் கருதப்படும் . ஆனால் , சித்திய 
இனத்தைச் சேர்ந்த பல்வேறு மொழிகளிலும் , இம்மாற்றம் 
அம்மொழிகளின் சிறப்பியல்பாய் அமைய , மேற்குறித்த 
மொழிகளில் இம்மாற்றம் அருகியே காணப்படும் . 

( xiv ) தமிழ் வல்லின ற கரம் , துளுமொழியில் , 
பெரும்பாலும் , ஜ கரமாக மாறுகிறது . மூன்று என்ற 
தமிழ்ச்சொல்லின் பண்டை உருவாகிய மூறு , துளுவில் 
மூஜி என்றாகும் . தமிழ் ஆறு , ஆஜி என்றாகும் . துளு 
வில் ற கரம் , த கரமாகவும் மாறும் .தமிழ் நூறு , 
என ஆதல் அறிக . மேலும் அது இடையின ர கரமாகவும் 
மாறும் . ஆக , இம்மெய்யெழுத்தின் வல்லொலியைக் கூடு 

மெல்லொலி ஆக்குவதே துளுமொழியின் 
இயல்பு 

இதனாற் 

புலனாம் . ச கரத்தோடு 
ஒப்புடையதாய ‘ ஜ கரமாக , ர கரம் மாறும் இம்மாற்றம் , 
இந்தோ - ஐரோப்பிய மொழிகளில் வரும் ச கரம் , ர கர 
மாக மாறும் மாற்றத்தோடு முற்றிலும் மாறுபட்டதாம் . 

( xv ) வல்லின ற கரம் , தமிழில் ஒரோவழி ன கர 
மாகத் திரியும் . பிறகு என்ற சொல்லில் வரும் பிற் , 
பின் என்ற சொல்லோடு ஒப்புடைத்தாதல் உணர்க . 
அவ்வாறே , சிறு என்பதும் , சின்ன 

என்பதோடு ஒப் 
புடைத்தாம் . 

( xvi ) துளுமொழியில் , ள கரம் , ண கரமெனத் 
திரியும் . தமிழ் , கேள் , துளுவில் கேண் என ஆம் . பற்றிக் 


மானவரை 


என்பது 


ஒலி 


81 


கொள் என்ற பொருளில் , தமிழிலும் , கன்னடத்திலும் 
கோள் எனவரும் சொல் , துளுவில் ‘கோண் என்றாகும் . 
இச்சொல் தெலுங்கில் கொனு என வரும் , தமிழிலும் 
கொள் என்பதில்வரும் ள கரம் , ஒலிநயம் கருதி , ண கரம் 
எனத் திரியும் : கொண்டு என்ற சொல்லில் , ள கரம் , 
ண கரமாகத் திரிந்துளது காண்க . 

( xvii ) ள கரம் , மலையாளத்தில் ழ கரமாகவும் , 
அது மீண்டும் ய கரமாகவும் மாறும் . அந்நாட்டையும் , 
அந்நாட்டுமொழியையும் குறிக்கவரும் சொல்லே இதற்குப் 
போதிய எடுத்துக்காட்டாம் . ஆள் என்ற சொல்லடி 
யாகப் பிறந்த , ஆள்ம என்பதற்குப் பதிலாக (இதுவே , 
ஒலிநயம் கருதி , தமிழில் ஆண்மை என வரும் . ) ஆழ்ம 
என்பது வரும் . மலயாழ்ம என்பது மலயாய்ம 
மாறும் என்பது முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது . 


என 


7. இஸ்ஸொலி எழுத்துக்கள் : ஷ் , ஸ் : - 

திராவிட மெய்யெழுத்துக்கள் , தம் இனமொழிகளில் 
பெறும் மாறுதல் பற்றிய ஆராய்ச்சி முடிந்து விட்டதாக 
இனி , சமஸ்கிருதத்தினின்றும் , தமிழ் உன்வாங்கிய 
சொற்களில் வரும் சமஸ்கிருதஇஸ்ஸொலியெழுத்துக்கள் 
பெறும் மாறுதல் பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொள் 
வாம் . 


கட 


( i ) சமஸ்கிருத வல்லின நாவழி இஸ்ஸொலியாகிய 
ஷ கரம் , செந்தமிழ்மொழி நடை யறியா வோர் ஒலியாம் . 
அது ஒரோவழி , ச கரமெனத்திரியும். இத்திரிபொலியே , 
தமிழகத்தின் தென் மாவட்டத்து மக்கள் பெரும்பாலோ 
ரால் , இன்று மேற்கொள்ளப்படும் ஒலியாம் . ஒருசில 
இடங்களில் , மிகமிக அருகி , அது ழ கரமென மாற்றப் 
படும் . இத்தகைய மாற்றம் குறித்த எடுத்துக்காட்டுக் 
கள் சில பழைய மலையாள மொழியில் இடம் பெற்றிருப் 
பதைப் பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் எனக்கு அறிவித் 
துள்ளார்கள் . இழப்பு என்று பொருள் படும் க்ஷய 


கா . 


82 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்ற சமஸ்கிருதச்சொல் , மலையாளத்தில் கிழயம் என் 
றும் , சமஸ்கிருத லக்ஷ்மணன் , மலையாள மொழியின் 
பழைய இராமாயண ஏடுகளில் இலழ்க்கணன் என்றும் 
எழுதப்பட்டுள்ளன . ழ்க் என்ற மலையாள ஒலி , ‘ ஷ் 
என்ற சமஸ்கிருத ஒலிக்குப் பதிலாக நிற்கிறது . ஷ கரம் , 
ஒரோவழி , தனக்குப் பின்வரும் ண கரமாகத் திரிதலும் 
உண்டு, சமஸ்கிருத விஷ்ணு , தமிழ்ச் செய்யுள் நடை 
யிலும் , மலையாளத்திலும் ‘விண்ணு 

விண்ணு என ஆகும் . இே 
சொல் , தமிழ்ச் செய்யுட்கண் , திருமால் , காற்று என்ற 
இருபொருள் தரும் விண்டு எனவும் ஆம் . பேரொளி 
காட்டு என்று பொருள்படும் விள் என்ற வேர்ச்சொல் 
லோடு தொடர்புடைய - வானம் என்று பொருள்படும் 
‘ விண் என்ற நல்ல தமிழ்ச் சொல்லும் , ‘ விண்ணு என்ற 
சொல்லில் காணப்படும் விண் என்பதும் ஒன்றே எனக் 
கூறுவர் பேராசிரியர் குண்டர்ட் . விஷ்ணு என்ற சொல் , 
‘ விள் , விண் இவற்றினடியாகத் தோன்றியதே எனக் 
கோடல் விரும்பத்தக்கதாகத் தோன்றினும் , சமஸ்கிருதச் 
சொல்லாராய்ச்சியாளர் , அவ்விருப்பத்திற் குடன்படார் 
என்றே நான் அஞ்சுகின்றேன் . ஷ கரம் , தமிழில் , சாதா 
ரணமாக , ட கரமாக மாறும் . இந்த ட கரம் சில இடங் 
களில் , பல்லெழுத்தாய ‘ த கரமாக மெலியும் . சமஸ்கிருத 
" மனுஷ்ய , இலக்கியத் தமிழில் ‘மானிடன் எனவும் , அதுவே 
பின்னர் மனிதன் எனவும் மாறும் . சமஸ்கிருத ஷ கரம், 
தமிழில் ட கரமாகத் திரிதற்கு மிகப் பழைய சான்றொன் 
றைக் காட்டுதலும் கூடும் . திங்கள் ஒன்றின் பெயரைக் 
குறிக்கும் ஆஷாட என்ற சமஸ்கிருதச்சொல் , தமிழில் 

என ஆம் இம்மாற்றம் , தமிழிலக்கியம் வளம் 
பெறத்தொடங்கிய பழம் பெருங்காலத்திலேயே உண்டான 
தாகத் தோன்றுகிறது , மற்றொரு திங்களின் பெயரைக் 
குறிக்கும் தைஷ என்ற சமஸ்கிருதச்சொல்லின் , ஷ கர 
வொலி , தமிழில் அறவே கைவிடப்பட்டுளது . தமிழிலக் 
கியத்தால் உணரலாகும் மிகப் பழைய காலத்திலிருந்தே , 
இத்திங்களைக் குறிக்கும் தமிழ்ப் பெயர் , தை என்பதே 
யாதல் அறிக . 


ஆடி 


ஒலி 


83 


என்ற 


சமஸ்கிருத 


( ii ) ஸ கரம் 

இஸ்ஸொலி 
யெழுத்து , தமிழில் , த கரத்தின் மெல்லொலி வல்லெழுத் 
தாய த கரமாக மாற்றப்படும் . சமஸ்கிருத ‘ மாஸம் , 
தமிழில் மாதம் எனவும் , உள்ளம் என்று பொருள் 
படும் சமஸ்கிருத ‘ மனஸ் , தமிழில் மனது எனவும் 
வரும் . சமஸ்கிருத ஸ கரம் , தமிழில் த கரமாக மாறும் 
இம்மாற்றத்தில் , பல்லெழுத்து இஸ்ஸொலி எழுத்தாக 
மாறும் என , முன்னர் அறிவிக்கப்பெற்ற மாற்றத்தொடு , 
முற்றிலும் முரண்பட்ட , இஸ்ஸொலி எழுத்து பல்லெழுத் 
தாக மாறும் மாற்றம் , நிலவக் காண்கிறோம் . 


“ நோக்கியபொழுது முற்றிலும் முரண்பட்டனவாகத் 
தோன்றும் இரண்டு ஒலிகளுக்கிடையே உறவுமுறை 
யுண்டாதல் கூடும் என்பதை , ஸ கரத்திற்குப் பதிலாக , 
" த கரத்தை மேற்கோடல் பிறமொழிகளிலும் நிலவுவதைச் 
சான்று காட்டி விளக்கமுடியும் . பழைய கிரீக்மொழியில் , 
மெலிஸ , தலஸ 

என்ற சொற்களுக்குப் பதிலாக 
‘ மெலித்த , தலத்த என்ற சொற்கள் ஆளப்படும் . புத்துலக 
மொழிகளுள் , ஸ்பானிஷ்மொழியில் , அண்ணமிடமாகப் 
பிறக்கும் உயிரெழுத்துக்களாயஎகர , இ கரங்களின் முன் 
வரும் ஸ கரம் , ‘ த கரமாக ஒலிக்கப்பெறும் என்பதையும் 
சான்று காட்டு தல் பொருந்தும் . ஆங்கில மொழியாளர் ,, 
இஸ்ஸொலியெழுத்துக்களையும் , அண்ண எழுத்துக்களையும் 
ஒலிக்கமாட்டாது , அவற்றை அரையொலி 

அழிந்த 
நாவெழுத்துக்களாக ஒலித்துப் பிழைபட்ட ஒலிப்பு 
முறையை மேற்கொள்வதற்குக் காரணமாயது , 
ஸ்பானிஷ்ஒலிப்பு முறையே யாம் . இங்கிலாந்தில் , இக் 
குறைபடு முறை குறிப்பிட்ட சிலரிடமே காணப்படுவதா 
கவும் , ஸ்பெயின் நாட்டில் , அந்நாட்டு ஒலிமுறையாகவே , 
து மேற்கொள்ளப்படும் . மாட்ரிட் நகரத்து மக்கள் 
அனைவரும் , இஸ்ஸொலி எழுத்துக்கள் அனைத்தினையும் 
பிழைபடவே ஒலிக்கின்றனர் . காலத்தாலும் நாட்டாலும் 
வேறுபட்ட மொழிகளிலும் இப்பிழையொலிமுறை இடம் 
பெற்றிருப்பதைக் காணலாம் . மூன்று என்று பொருள் 


இந்த 


84 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


. 


நிலையை 


பல 


காரண 


இடம் 


படும் ஷாலொஷ் என்ற ஏப்ரூமொழிச்சொல்லை , சால்டி 
யன்கள் "தெலத் என்றும் , சிரியன்கள் த்லொத் என்றும் 
ஒலிப்பதால் , அவர்கள் செமிடிக்மொழியின் ஷ கர ஒலி 
யைப் பிழைபட ஒலிப்பது காணலாம் . ” :-( பீம்ஸ் : பக்கம் : 
216 ) . ஸ கரம் , த கரமாகத் திரிதற்குரிய 
மேலும் 

காரியங்களைக் காட்டி முறையாக 
விளக்கவும் , திரு . பீம்ஸ் அவர்கள் முன்வந்துள்ளனர் . 

தமிழில் வந்துவழங்கும் சமஸ்கிருதச் சொற்களில் , 
மொழிமுதலாக வரும் ஸ கரம் , சில இடங்களில் , முற்றி 
லும் கைவிடப்படும் . 

மாலைக்காலம் என்று பொருள்படும் 
சமஸ்கிருத சந்த்யா தமிழில் அந்தி எனவும், 
என்று பொருள்படும் சமஸ்கிருத ஸ்தானம் , தமிழில் , 
தானம் எனவும் வருதல் காண்க . இன்றைய தமிழில் , 
ஒலிநயம் குறித்த இ கரவுயிரை முன்னே இணைத்து , ஸ க 
ரத்தை ஒலிக்கும் முறை பெரும் அளவில் மேற்கொள்ளப் 
படுகிறது , 

சமஸ்கிருத ‘ ஸ்த்ரீ தமிழில், இஸ்திரி என 
வரும் . 

சமஸ்கிருதமொழியின் மெல்லின இஸ்ஸொலியும் 
சில இடங்களில் , இதைப் போன்ற மாறுதலை மேற்கொள் 
கிறது . 

பொதுவாக , அது , திராவிடமொழியின் , ச கரம் 
அல்லது ச கர ஒலியோடு ஒத்துளது . ஆனால் , அது சில 
இடங்களில் , வல்லொலி ஸ கரத்தைப் போன்றே , த கர 
மாக மாற்றப்படுகிறது . சமஸ்கிருத ஸ்ரீ தமிழில் , மிகப் 
பழைய காலத்திலேயே திரு என மாற்றப்பட்டுளது 
காண்க . சில இடங்களில் , குறிப்பாக , ர கரத்தொடு 
இணைந்து நின்றுழி , அஃது அறவே நீக்கவும்படும் . திங்கள் 
ஒன்றின் பெயரைக் குறிக்கும் ‘ ஸ்ராவண என்ற சமஸ் 
கிருதச்சொல் , தமிழில் ஆவணி என ஆகும் . இதே 
ஸ்ராவணத்திங்களில் வந்து , அத்திங்களால் பெயர்பெறும் 
மலையாள விழாவின் பெயராகிய ஓணம் என்ற சொல் , 
இம்மாற்றத்தை மேலும் சற்று மிகுதியாக மேற்கொண் 


டுளது . 


சமஸ்கிருத இஸ்ஸொலி, தமிழில், என்றும் ர கர 
மெனத்திரிதல் இல்லை . இத்திரிபு , இந்தோ- ஐரோப்பிய 


1 


ஒலி 


85 


மொழிகளில் பெருவழக்காயினும் , திராவிடமொழிகளில் 
ஒரோவழி காணப்படுவதுண்டாயின் , மிகமிக அருகியே 
காணப்படும் . திராவிடமொழிகளில் அத்தகைய திரிபு 
இருப்பதாக எண்ணலாமே யல்லால் , சான்று காட்டி உறுதி 
செய்தல் இயலாது . இருத்தல் என்ற சொல்லின் , தமிழ் - 
கன்னட வேர்ச்சொல்லாகிய இர் " என்பதை , சமஸ்கிருதத் 
தில்காணப்படும் அஸ் போன்ற இந்தோ - ஐரோப்பிய 
வினைச்சொல்லோடு ஒற்றுமை உடையதாகக் கொள்ளுதல் 
கூடும் . தமிழ் உயர்திணைப் பலர் பால் விகுதியாகிய அர் 
சமஸ்கிருதப் பன்மையாகிய அஸ் என்பதோடு தொடர் 
புடைய தாகத்தோன்றும் . இரும்பு என்ற தமிழ்ச்சொல் 
லின் வேர்ச்சொல்லாகிய இரு என்பதை , அப்பொருள் 
படும் சமஸ்கிருத ‘ அயஸ் என்ற சொல்லோடும் , ஸ கரம் , 
ர கரமாகமாறி , அயரன் என வரும் ஆங்கிலச் சொல் 
லோடும் தொடர்புடையதாகக் கொள்வர் சிலர் . ஆனால் , 
அம்முடிவு , இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை . இரும்பு 
என்ற அச்சொல்லை , கருப்பு என்று பொருள்படும் இர் 
என்ற தமிழ் வேர்ச்சொல்லோடு தொடர்புபடுத்துவதையே 
நான் விரும்புகின்றேன் . 


ரு . ஒலிநய மெய்ம்மாற்றம் 
ஒரு 

மொழியின் ஒலிமுறைகளை விளக்குவதில் , அவ் 
வின மொழிகளுக்கிடையே தோன்றும் 

மெய்ம் மாற்றத் 
தினும் , ஒலிநயம் கருதி வரும் மெய்ம்மாற்றம் அத்துணைச் 
சிறப்புடைத்து அல்லவாயினும் , குறிப்பிடத்தக்க சில 
உண்மைகள் அவற்றாலும் பெறப்படும் . திராவிட இலக்க 
ணப் பேராசிரியர்கள் , மொழியிலக்கணத்தின் எப்பொருள் 
குறித்தும் செலுத்தாத அவ்வளவு காலத்தையும் கருத்தை 
யும் ஒலிநயம் கருதிய இம்மெய் மாற்றத்திற்கு அளித்துள் 
ளனர் . தமிழிலக்கண ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் இம் 
மெய்ம்மாற்றம் , சமஸ்கிருதமொழியில் உள்ளதைப் 
போன்று இருமடங்கு எண்ணிக்கையுடையது . தமிழ் 
மொழியைக் கற்கத்தொடங்கும் மாணவர்க்குச் சமஸ்கிருத 


86 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


மொழியின் மெய்ம்மாற்றம் , அம்மொழி மாணவர்க்கு அளிக் 
கும் மயக்கத்தையும் , குழப்பத்தையும் போல் இரு மடங் 
கிற்கு மேலும் அளிக்கவல்லது . திராவிட மொழிகளுள் 
சிறப்புடையவாகிய தமிழ் , தெலுங்கு , கன்னடமொழி 
களின் இலக்கணங்களில் கூறப்படும் மெய்ம்மாற்றங்களை 
ஆராய்ந்து நோக்கின் , அவற்றுள் பெரும்பகுதி , சமஸ்கிருத 
மொழியில் காணப்படும் மெய்ம் மாற்றங்களைப் பின்பற்றி 
எழுந்தனவே என்பது புலனாம் . சமஸ்கிருதமொழியில் 
காணப்படும் ஒலிநய மெய்ம்மாற்றத்தோடு ஒப்புடையதா 
காது , அவற்றினும் சிறந்த மெய்ம்மாற்றமுறையொன்று 
இம்மொழிகளில் உளது . அதை இலக்கண வரம்புடை 
என்று கொள்வதினும் , செய்யுள் நடையுடையது 

கொள்வதே பொருந்துவதாம் . ஈண்டுக் கூறிய 
மெய்ம்மாற்ற வகைகள் அனைத்தையும் நீக்கிவிடின் , இம் 
மொழிகளுக்கே உரியனவும் , இவற்றின் ஒலிமுறைகளை 
அடிப்படையாகக் கொண்டனவும் , அம்முறைகளை விளங்க 
உணர்த்துவனவும் ஆய சில ஒலிநய மெய்ம்மாற்றங்கள் 
இருக்கக்காணலாம் . இம்மெய்ம்மாற்றங்கள் பற்றிய 
பொருள் மிகமிக விரிந்தும் , அதே காலத்தில் , அத்துணைச் 
சிறந்தன அல்லனவாகவும் இருப்பதால் , அவை பற்றிய 
விரிவான ஆராய்ச்சியினை மேற்கொள்ளாது அவற்றுள் 
ஒரு சில குறித்து ஈண்டு நோக்குவா 


என்று 


ம் . 


1 . 


எண்ணுப் பொருளில் வரும் பெயர்கள் , இடை 
யில் உம்மை கொடுத்து எண்ணப்பெறாமல் , உம்மைதொக 
எண்ணப்பெற்றுப் , பன்மை விகுதிகொண்டு முடியும் 
உம்மைத்தொகைகளில் , வருமொழி முதல் எழுத்து , 
க கர , ச கர , L கர , த கர , பகரங்களாகிய வல்லொலி. 
வல்லெழுத்துக்களுள் யாதேனும் ஒன்றாயின் , புணர்ந்த 
வழி , அது , 

தன் மெல்லொலி வல்லெழுத்தாகமாறும் . 
திராவிடமொழிகளில் , சமஸ்கிருத நெடுங்கணக்குமுறை 
யினை மேற்கொண்டு செல்லும் தெலுங்கு , 

கன்னட 
மொழிகளில் , வல்லொலி வல்லெழுத்து , 

மெல்லொலி 
வல்லெழுத்தாகமாறி ஒலிப்பதோடு , அவ்விரு ஒலிகளை 


87 


யும் குறிக்கத் தனித்தனி வடிவெழுத்துக்களும் வழங் 
கப்பெறும். வல்லொலி வல்லெழுத்தினையும் , மெல்லொலி 
வல்லெழுத்தினையும் குறிக்க , ஒரே வடிவெழுத்தை மேற் 
கொள்ளும் தமிழில் , அம்மெல்லொலி வல்லெழுத்தைக் 
குறிக்கத் தனிவடிவெழுத்து மேற்கொள்ளப்படுவதில்லை . 
அம்மெல்லொலி , ஒலிப்புழியே தோன்றிவிளங்கும் . இவ் 
விதி , மொழி முதற்கண் , வல்லொலி வல்லெழுத்தாக 
வரும் ஒருமெய் , மொழியிடைப்படின் , மெல்லொலி - 
வல்லெழுத்தாம் என்ற திராவிட ஒலிமுறையினின்றும் 
தோன்றியதாகும் . வருமொழி முதல்மெய் , அவ்வரு 
மொழி , நிலைமொழியோடு புணர்ந்து தொகைச் சொல் 
லாய்வழி , இடைப்பட்டு விடுவதால் , அவ்வெழுத்து , மொழி 
யிடை மெய்யாகிவிடுகிறது . சமஸ்கிருத ஆதிக்கத்திற்குப் 
பெரிதும் பணிந்துவிட்ட தெலுங்கு , கன்னடங்களிலும் 
இவ்விதி காணப்படுவதால் , வல்லொலி வல்லெழுத்து , 
மெல்லொலி வல்லெழுத்தாகவும் , மெல்லொலி வல் 
லெழுத்து வல்லொலி வல்லெழுத்தாகவும் மாறும் இம் 
மாற்றம் தமிழ்மொழி ஒன்றிற்கே உரியதன்று என்பதை 
உறுதி செய்வதாகும் . 


உம்மைத்தொகைக்கண் , வருமொழி முதலில் வரும் 
வல்லொலி வல்லெழுத்தை மெல்லொலி வல்லெழுத்தாக 
மாற்றுவதில் , எல்லாத் திராவிட மொழிகளும் ஒத்துள்ளன . 
ஆனால் , சொற்கள் , இவ்வாறு உம்மைத்தொகையாகப் 
புணராது , வேற்றுமைத தொகையாக - பண்பும் , ப 
டைப் பொருளும் என்ற முறையிலோ, அல்லது வினையெச் 
சமும் , அதுகொண்டு முடியும் வினையும் என்ற முறை 
யிலோ , புணர்ந்தவழி , தமிழ்முறையோடு மாறுபட்ட ஒரு 
முறையைத் தெலுங்கு மேற்கொள்கிறது . த்ருத இனச் 
சொற்களுக்குப்பின் , 

வல்லொலி வல்லெழுத்துக்களை 
முதலாகவுடைய சொற்கள் வரின் , அம்மெய்யெழுத்துக்கள் 
உம்மைத்தொகைக்கண் நிகழ்ந்தது போன்றே , மெல்லொலி 
வல்லெழுத்தாக மாறும் என்பதே அத்தெலுங்கு முறை 
யாம் . இம்முறையில் , தெலுங்குமொழி , லாப்பிஷ் மொழி 


88 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
யோடும் , அதனினும் மிகுதியாக வேல்ஷ் மொழியோடும் 
ஒத்துளது . வரலாற்றுக் காலத்திற்கு முன்னர் வழங்கிய 
பின்னிஷ் மொழியாட்சியின் விளைவால் , இந்தோ ஐரோப் 
பிய மொழிகள் எல்லாவற்றினும் , வேல்ஷ் மொழியே 
சித்திய மொழித் தன்மைவாய்ந்துளது . 

மேலே குறித்த தொகை போலும் தொகைகளில் , 
தமிழ் , வருமொழி முதற்கண் வரும் அவ்வல்லொலி வல் 
லெழுத்தை, மெல்லொலி வல்லெழுத்தாக மாற்றுதற்கு 
மாறாக , இரட்டித்து மேலும் வன்மையுடையதாக ஆக்குவது 
வியத்தற்குரிய நிகழ்ச்சியாம் . இம்முறை , அ கரவீற்று 
எச்சவினை களுக்குப்பின் முறையாக மேற்கொள்ளப்படும் , 
வேற்றுமைத்தொகைகளில் வரும் , வருமொழி மெய்ம் 
முதல் மெய்யெழுத்தையும் தமிழ் இரட்டித்து வல்லொலிவ 

வல் 
லெழுத்தாக மாற்றுகிறது . தமிழ் , தெலுங்கு மொழிகளைப் 
போல , ஒலிநயம் குறித்துப் பெருங்கவலை கொள்ளாத 
கன்னட மொழியும் , இத்தகைய தொகைகளில் , வருமொழி 
முதற்கண் வரும் வல்லொலி வல்லெழுத்தை மெல்லொலி 
வல்லெழுத்தாக மாற்றவே விரும்புகிறது . புலியின் தோல் 
என்று பொருள் படவரும் ஹுலி + தொகலு என்ற 
தொகைச்சொல்லை 

ஹுலிதொகலு என்றே ஒலிக்க 
விரும்புகிறது . ஆனால் , தமிழ் , இவ்வகைத் தொகைகளில் 
வரும் வருமொழி முதலெழுத்தை இரட்டித்து வலிக்கவே 
விரும்புகிறது . புலி + தோல் என்ற அதே தொகைச்சொல் , 
புலிதோல் , 

என்று ஆகாமல் , ‘புலித்தோல் என்றே எழுத 
வும் , ஒலிக்கவும் பெறும் . வருமொழி முதல்மெய் 
யெழுத்தை இவ்வாறு இரட்டித்து , வல்லொலியாக மாற்று 

நிலைமொழிக்கண் மிற்கும் பொருட் சிறப்பை 
வருமொழிக்கு மாற்றுவதன் அறிகுறியேயாம் . இம்முறை , 
தமிழ்மொழிக்கண் விரிவாக மேற்கொள்ளப்படும் 

என் 
பது , மேலே செல்லச் செல்லத் தெளிவாம் . 

தொகைச் சொற்களுள் , நிலைமொழி , பெயராகவோ , 
அல்லது பெயாடையாகவோ 

வினையாகவோ , 
அல்லது பெயரெச்சமாகவோ வரின் , வருமொழி முதற்கண் 


வ 


வாராது , 


ஒலி 


89 


என 


வரும் வல்லொலி வல்லெழுத்து , தெலுங்கில் ஆவதைப் 
போன்றே , தமிழிலும் . மெல்லொலி வல்லெழுத்தாக 
மாறும் . வினைத்தொகைப் பொருள்பட , காய்கொம்பு 
வரும் தொகைச் சொல்லைக் , காயையுடைய கொம்பு என்ற 
வேற்றுமைப் பொருள்பட , காய்க்கொம்பு எனவரும் 
தொகைச் சொல்லோடு ஒப்பிட்டுக் காண்க . 


2. அடுத்துவரும் மெய்யெழுத்தைத் தன்னினமாக்கு 
வது , அல்லது , ஒலிநயம் கருதி மாற்றுவதாய தமிழ் முறை, 
பல்லாற்றானும் சமஸ்கிருத மொழிக்கண் காணப்படும் 
முறையோடொத்ததாகவும் , அம்முறையினைப் பின்பற்றி 
மேற்கொண்டதாகவும் காணப்படுமென்றாலும் , திராவிட 
ஒலிமுறையினை அடிப்படையாக் கொண்டனவும் , திராவிட 
மொழிக்கே உரியனவுமாய சில முறைகளும் உள . 

எதிர் 
பாரா இடங்களில் , ல கரம் , ன கரமாகத் திரிதல் அவற்றுள் 
ஒன்று . இத்தகு மாற்றத்தின் விளைவாகவே , போல் + த 
என்பது , போன்த , போன்ற என்றும் , கொள் + த 
என்பது கொண்ட என்றும் வந்தன . பின்னதில் வந்த 
மெய்ம் மாற்றம் , தெலுங்கில் , அம்மொழி வேர்ச்சொல்லி 
லேயே இடம் பெற்றுளது . விலைக்குவாங்கு என்று பொருள் 
படும் பழஞ்சொல்லாய , தமிழ் ‘ கொள் , தெலுங்கில் 
‘ கொனு என ஆம் . துளுமொழியிலும் ‘கொண் எனவரும் . 
க கரத்திற்கு முன் வரும் ல கரம் , சில இடங்களில் ன கர 
மாகத் திரி தலைத் தமிழிலக்கண ஆசிரியர்களும் உணர்ந் 
திருந்தா ராகத் தோன்றவில்லை. நான்கு 

நான்கு என ஒலிக்கப் 
படும் நான்கு என்ற சொல் , அச்சொல்லின் தொன்மை 
வடிவாய ‘நால்கு என்பதினின்றும் வந்ததே . திங்கள் 
ஒன்றின் பெயராக வரும் தமிழ் பங்குனி , சமஸ்கிருத 
பஹல்குன என்பதன் திரிபேயாம் . ட கரத்திற்கு முன் 
வரும் ல கரத்தை , ண கரமாக மாற்றும் , இதையொத்த 
மாற்றம் ஒன்று , தெலுங்கில் இடம்பெறக் காண்கிறோம் . 
வீடு என்று பொருள்படும் இல்டி என்ற சொல் , இண்டி 
என மாறிவருதல் காண்க . ஈண்டுக்கூறிய எல்லாவற்றினும் , 
ல கரமே தொன்மை வாய்ந்ததாம் . ன கரத்தினும் , ல 


90 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கரமே பழமையானது யென்பதை உறுதி செய்யும் இச் 
சான்றுகள் , இலத்தீன் மொழிச் சொல்லாய அலிஉஸ் 
என்பது , சமஸ்கிருதச் சொல்லாய அன்யஸ் என்பதினும் 
பழமையானது போலும் என்ற ஐயத்தை உறுதியாக்க 
உறு துணை புரியும் .. 

ஒலிநயம் குறித்து வரும் துதமொழி விதியொன்றை 
ஈண்டு நோக்குவாம் . அம்மொழியில் , ல கர , க கரங்களுக் 
கிடையிலும் , நகர , க கரங்களுக்கிடையிலும் , முறையே 
த் , ஷ் என்ற ஒலிகள் , ஒலிநயம் கருதி நுழைக்கப்பெறும் . 
நான் நிற்கிறேன் , நான் இருக்கிறேன் என்ற பொருள்பட 
வரும் சொற்கள் முறையே நில்கென் , எர்கென் என 
வரவேண்டியிருக்க , அவற்றிற்குப் பதிலாக , முறையே 
நில்த்கென் , எர்ஷ்கென் என்ற சொற்கள் வரக்காண் 
கிறோம் . 

சு . மூக்கினம் மிகல் 
திராவிட மொழிகளில் , சிறப்பாகத் , தமிழிலும் 
தெலுங்கிலும் , வல்லொலி வல்லெழுத்துக்களின் வல்லொலி 
ஆற்றலைக் குறைத்தற்பொருட்டு ங் , ஞ் , ண் , ந் , ம் என்ற 
இம்மூக்கின ஒலிகள் பெரும் அளவில் மேற்கொள்ளப்படு 
கின்றன . ஈண்டுக் கூறப்பட்ட எல்லா மூக்கெழுத்துக்களும் , 
ம கரவொலியின் திரிபே எனக்கொள்வர் , அம்மொழி 
இலக்கணப் பேராசிரியர்கள் . தன்னைப் பின் தொடர்ந்து 
வரும் மெய்யெழுத்துக்களுக்கேற்ப , ம கரம் திரிந்து , 
மேலே குறித்த மெல்லின மெய்களாக மாறும் முறை பொவ் 
வொன்றும் , தெளிவாக வரையறுக்கப்பட்டுளது . சமஸ் 
கிருத மொழியில் உள்ளது போன்றே , தமிழ் மொழி 
யிலும் , இவ்வாறு மாறும் ஒலிகள் , வர்க்க எழுத்துக்கள் 
ஐந்தின் ஈற்றிலும் முறையே இடம் பெறும் மூக்கெழுத்துக் 
களாலேயே எழுதிக் காட்டப்பெறும் . தெலுங்கிலும் , 
கன்னடத்திலும் , ஈண்டுக்குறித்த மூக்கொலிகளைக் குறிக்க, 
அனுஸ்வார என்ற பெயருடையதும் , சமஸ்கிருத அனுஸ் 
வார ஒலியினும் , மிக்க ஆட்சியை உடையதும் ஆகிய ஒரே 


ஒலி 


91 


வடிவெழுத்துக் கையாளப்படுகிறது . எனினும் , தமிழ் 
மொழியில் உள்ளவாறே , தனக்குப் பின்வரும் வல்லின 
மெய்யொலிகளோடு இணை தற்கேற்ப , இம்மெல்லினத்தின் 
ஒலி வேறுபட்டே தோன்றுகிறது . 

திராவிடமொழிகளில் வரும் மூக்கெழுத்துக்களின் 
தோற்றம் மூவகைப்படும் : 

1. அவற்றுள் முதல்வகை, திராவிடமொழிகள் 
அனைத்தினும் , தமிழிலேயே மிகுதியாக ஆளப்படுகிறது . 
பெரும்பாலான , பெயர் , வினைகளின் சொல்லாக்க உருபு 
கட்கு முன்னர் , மெல்லெழுத்து அல்லது மூக்கெழுத் 
தொன்றை இணைத்தல் அம்முதல் வரிசையைச் சேர்ந்த 
தாம் . பெயர்மூலம் , வினை மூலங்களோடு , சொல்லாக்க 
உருபுகள் இணைக்கப் பெற்று , அவ் வேர்ச்சொற்களை , 
வேற்றுமை காட்டாப் பெயராகவும் , காலம் காட்டா வினை 
யாகவும் மாற்றும் ; பின்னர் , அவ்வாறு மாற்றப்பெற்ற 
பெயர் வினைகளோடு முறையே , வேற்றுமை உருபுகளும் , 

இடைநிலைகளும் இணைக்கப் பெறும் . 
தமிழில் , வினைச்சொல் , தன் வினையாகவும் , பெயர்ச்சொல் , 
தனிநிலைப் பெயராகவும் , அஃதாவது , எழுவாய் வேற்று 
மைப் பெயராகவும் வந்துழி , மூக்கொலிபெற்ற சொல் 
லாக்க உருபுகள் ஆளப்பெறும் . அவ்வினைச் சொல் , பிற 
வினையாகவும் , அப்பெயர் சொல் , பிறிதொரு 

பெயர்ச் 
சொல்லைச் சிறப்பிக்க வரும் பெயரடையாகவும் , எழுவாய் 
நீங்கிய வேற்றுமைப் பொருளேற்ற பெயராகவும் மாற்றப் 
பெற்றுழி , அச்சொல்லாக்க உருபுகளில் வரும் மூக்கொலி 

றைய , அம்மூக்கெழுத்து எந்த வல்லெழுத்தின் முன் 
இணைக்கப்பெற்றிருந்ததோ , அந்த வல்லெழுத்து , இரட்டிக் 
கப்பெற்று , மேலும் வல்லொலியுடையதா ஆக்கப்பெறும் . 
சொல்லாக்க உருபுகளின் முன்னிற்கும் வல்லெழுத்திற் 
கேற்ப , இம்மூக்கெழுத்துக்களும் வேறுபடும் ; 
க கர , க கரங்களின் முன் ‘ 5 கரமாகும் : ச கா , ச கரங் 
களின் முன் ஞ கரமாகும் ; ட கர , ட கரங்களின் முன் , 
ண கரமாகும் ; தகரத கரங்களின் முன் நகரமாகும் ; 


காலம் 

காட்டும் 


மை 


92 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்ற 


ப கர பகரங்களின் முன் , ம கரமாகும் . தெலுங்கு , வேறு 
பட்ட இவ்வொலிகள் அனைத்தையும் குறிக்கப் பொதுவாக 
எல்லா இடங்களிலும் அனுஸ்வார ஒலியையும் , ஒருசில 
இடங்களில் அரையனுஸ்வார ஒலியையும் மேற்கொள்ளும் . 

(i ) கு அல்லது கு என்ற சொல்லாக்க உருபை , 
பொருட்சிறப்பும் , ஒலிநயமும் உடையதாக மாற்ற , ஈ கர 
மெல்லெழுத்தை மேற்கொள்ளும் முறைக்குத் , தமிழில் 
நிறையச் சான்றுகள் உள்ளன . எடுத்துக்காட்ட ஒருவினை 
யும் , ஒருபெயரும் சாலும் . அட என்ற வேர்ச்சொல் 
லோடு , கு 

தன்வினைச் 

சொல்லாக்கவுருபை 
இணைத்து , அவ்விரண்டிற்கும் இடையில் , ங கர மெல் 
லெழுத்தை நுழைப்பதால் , அடங்கு என்ற வினைச்சொல் 
தோன்றிற்று . எரி என்று பொருள்படும் கா அல்லது 
காய் என்ற வேர்ச்சொல்லோடு , ‘ ங்கை என ஒலிநய 
முடையதா ஆக்கப்பெற்ற கை என்ற சொல்லாக்கவுருபு 
இணைந்ததால் , வெப்பம் என்று பொருள்படும் காங்கை 
என்ற பெயர்ச்சொல் தோன்றிற்று . வேர்ச்சொல்லோடு 
ணைக்கப்பெறும் சொல்லாக்கவுருபுகளில் வரும் ஈற்றுக் 
க கரமே யல்லாமல் , அவ்வேர்ச்சொல்லின் மூலத்தோடு 
பிரிக்க இயலாவாறு இணைந்து நிற்கும் மூல எழுத்தாகிய 
" க கரமும் , மெல்லினம் பெறும் . பிள என்று பொருள் 
படும் பகு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து ‘பங்கு என்ற 
பெயர்ச்சொல் தோன்றுவது காண்க . 

தமிழில் மெய் 
யெழுத்தின் முன் மூக்கினம் நுழைப்பதன் இயல்பு , அம் 
மொழி , சமஸ்கிருதச் சொல்லொன்றைத் தமிழாக்கும் 
முறையால் , நன்கு விளக்கப்படும் . நாய் என்று பொருள் 
படும் சுனக என்ற சமஸ்கிருதச்சொல் , தமிழில் ஆண்பால் 
விகுதிபெற்று , ‘ சுனகன் என்றாகிப் பின்னர் , சுணங்கன் 
என்று மாறி , மறுவலும் , அ கரவுயிர் தொடரவரும் 
உ கரம் , ஓ கரமாகமாறும் என்ற முறைப்படி , சோணங்கி 
என ஆதல் அறிக . 
தமிழில் , வினையடையாகவரும் 

சுட்டிடப் பெயர் 
களாகிய அங்கு இங்கு என்பனவும் , வினையடையாகவரும் 


ஒலி 


93 


எங்கு 


1 


வினாவிடப் பெயராகிய எங்கு என்பதும் தோன்று 
வதற்குக் , க கரம் அல்லது க கரத்தின் முன் , மூக்கெழுத் 
தொன்றை நுழைப்பதே காரணமாதலும் கூடும் . சுட்டடி 
களாக வரும் அ கர , இ கரங்களும் , வினாவடியாக வரும் 
எ கரமும் , தமிழில் நான்காம் வேற்றுமையுருபாக வரும் 
கு அல்லது கு இணைய , அகு , இகு , எகு என்றாகி , 
மீண்டும் மூக்கினம் பெற்று அங்கு , இங்கு , 
என்றாகும் . இவ்விடப் பெயர்கள் மூன்றும் முறையே, 
அம் , இம் எனப் பெயரடையாக வரும் சுட்டுப்பெயர் 
களிலிருந்தும் , என் , ஏன் என்ற வடிவங்களில் தமிழி 
லும் , ஏமி என்று வடிவில் தெலுங்கிலும் இன்றும் வழங்கி 
வரும் எம் என்ற பெயரடையாக வரும் வினாப்பெயரி 
லிருந்தும் தோன்றியனவாக் கொள்வர் பேராசிரியர் 
குண்டர்ட் . ஈண்டுக்கூறிய அம் முதலிய பெயர்களோடு 
கு என்ற சொல்லாக்கஉருபு இணைய , அவை , இயல்பாகவே 
அங்கு முதலிய சொற்களாம் . பெயர்ச்சொல்லாக்கவுருபு 
களிலும் , சாரியைகளிலும் , வேற்றுமையுருபுகளிலும் , அம் 
அல்லது அன் , இம் அல்லது “இன் என்ற இவற்றின் 
அடிச்சுவடுகள் தெளிவாகத் தோன்றுவதை யானும் ஒப்புக் 
கொள்கிறேன் . அவை , அப்பொருள் கொண்ட தலைப்புக் 
களில் மேற்கொள்ளும் ஆராய்ச்சியால் நன்கு விளங்கும். 
‘ அங்கு , இங்கு , எங்கு என்பனவற்றின் செய்யுள் நடைச் 
சொற்களாய அம்பர் இம்பர் எம்பர் என்ற சொற்களின் 
மூலங்கள் , அம் , இம் , எம் என்பனவே யாதலும் கூடும் . 
என்றாலும் , அங்கு முதலிய சொற்களில் , அம் முதலிய 
இடச்சொற்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை யான் 
ஐயுறுகின்றேன் . எங்கு என்ற சொல்லின் செய்யுள் 
நடைச் சொல்லாகிய யாங்கு என்பதை , யா என்ற வினா 
மூலத்தோடு ‘ ண்டு 

மெல்லினப்பட்ட டு என்ற 
சொல்லாக்க உருபு இணைய , யாண்டு எனவரும் , இடமும் 
காலமும் கருதிய வினாச்சொல்லோடொப்பிட்டு நோக்கின் , 
யாங்கு என்பதும் , அவ்வாறே , யா என் 

ற 

வினா மூலத் 
தோடு , ங்கு என மெல்லினப்பட்ட கு என்ற சொல் 
லாக்கவுருபு இணையத் தோன்றியதாகவே கொள்ளுதல் 


என 


194 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


வேண்டும் ; யாங்கு என்பதை அவ்வாறு வந்ததாகக் 
கொள்ளின் , செய்யுள் நடைவாய்ந்த ஆங்கு , சங்கு என் 
பனவும் , அங்கு , இங்கு , எங்கு என்பனவும் அவ்வாறு 
வந்தனவேயாதல் வேண்டும் . நிற்க இத்தமிழ்ச் சொற்களை , 
அக ( = அங்கு ) , இக ( = இங்கு ), ‘இங்க ( = இப்போது 
ஹகே ( = இங்கே ), ஹொகே ( = அங்கே ) என்ற கோண்டு 
மொழிச் சொற்களோடும் , ஆக , ஆகலு ( = அப்போது ), 
ஈக ( = இப்போது ), ‘யாவாக ( = எப்போது ), ஹாகெ , 
ஹாங்கெ ( = அவ்வாறு ), ஹீகெ , ஹீங்கெ ( = இவ்வாறு ), 
என்ற கன்னடச் சொற்களோடும் , அக்க ( = அப்போது ) , 
இக்க ( = இப்போது ) , எக்க ( = எப்போது ) என்ற கூர்க் 
மொழிச் சொற்களோடும் ஒப்பிட்டு நோக்கின் , அங்கு 
என்ற தமிழ்ச்சொல்லும் , அதன் இன மாய பிறசொற் 
களும் , பண்டு அகு முதலாயவடிவிலேயே வழங்கின ; 
மெல்லினப்படுத்துவதில் தமிழ்மொழி பெற்றிருக்கும் 
விழைவின் விளைவாகவே , அங்கு முதலாய சொற்கள் 
தோன்றின என்ற முடிவையே ஏற்றுக்கொள்ள வேண்டி 
வரும் என யான் எண்ணுகின்றேன் . 

( ii ) ஞ கரத்தை , ஒலிநயம் கருதி , சொற்களி 
னிடையே வழங்குதல் , தமிழைக் காட்டினும் , தெலுங்கி 
லேயே மிகுதியாகும் . பங்கீடுசெய் எனப் பொருள்படும் 
பஞ்சு என்ற தெலுங்குச் சொல் , பகு என்ற தமிழ்ச் 
சொல்லினின்றும் தோன்றிப் , பசு என மாறி மெல்லினப் 
பட்டுப் பஞ்சு என்றாகி , அதே வேர்ச்சொல்லினின்றும் 
தோன்றிய ‘பங்கு என்ற தமிழ்ச்சொல்லோடு பொருள் 
ஒற்றுமை உடைத்தாதலும் காண்க . மெல்லினம் , இவ் 
வாறு பிறவினைச் சொற்களில் வருதற்கு , இரட்டி அல்லது 
இரட்டிக்கப்பண்ணு என்று பொருள்படும் ரெட்டிஞ்சு 
என்ற தெலுங்குச் சொல் , ஓர் எடுத்துக்காட்டாம் ; தெலுங் 
கில் அல்லது , பிறமொழிகளில் , பிறவினைச்சொற்களில் 
மெல்லினம் தோன்றுதல் இல்லை. 

(iii ) சில வினைவேர்ச் சொற்கள் , தலைவளியெழுத் 
துக்களாய் ட கர ‘ ட கரங்களால் முடிகின்றன என்றாலும் , 


95 


அவ்வெழுத்துக்கள் , வினைச்சொல்லாக்க வுருபுகளில் வரு 
வதில்லை; ஆனால் , அஃறிணைப் பெயர் விகுதிகளாக , அவை 
பெரும் அளவில் மேற்கொள்ளப்பெறும் . இரண்டு எனப் 
பொருள்படும் எரடு என்ற கன்னடச்சொல்லோடு ஒப் 
புடையதும் , தமிழில் பண்டு வழக்காற்றில் இருந்ததுமாகிய 
இரடு என்ற சொல்லே , ஒலிநயம் கருதி இரண்டு எனத் 
திருந்தியதாதல்வேண்டும் . தமிழில் , வினையடைகளாக 
வரும் ஆண்டு , ஈண்டு என்ற சுட்டிடப் பெயர்களும் , 
யாண்டு என்ற வினா இடப்பெயரும் , ஆ , ஈ என்ற சுட்ட 
டியினும் , யா என்ற வினா அடியினும் தோன்றி , ண்டு என 
மெல்லினம்பெற்ற அஃறிணை விகுதியாகிய டு இணையத் 
தோன்றியனவேயாம் . எங்கே , எப்போது எனப் பொருள் 
படும் யாண்டு என்ற சொல் , ஆண்டைக் குறிக்கும் சொற் 
களுள் ஒன்றாகவும்வரும் . அச்சொல்லின் பிறிதொரு வடிவம் 
யோண்டை என்பது . இவற்றுள் , மக்களிடையே பொது 
வாக வழங்கும் சொல் ஆண்டு என்பதே . ஆனால் , கல் 
வெட்டுக்களில் யாண்டு என்பதையே பெரும்பாலும் கண் 
டேன் . அண்மையில் வழக்காறுபெற்ற ஆண்டு, அல்லது 
அச்சொல்லின் வழக்கிறந்த வடிவமாகிய ஆண்டை என்ற 
சொல்லே , பெயரடையாகவரும் ஆட்டை என்ற சொல் 
லின் பிறப்பிடமாம் . தமிழ், மலையாள மொழிகளில் ,, 
ஆண்டுவிழா என்ற பொருள் தர , ஆட்டைக்கர்மம் என்ற 
சொல் வருதல் காண்க . ஆட்டை என்ற சொல்லில் ண 
கர மெல்லெழுத்து இடம் பெறாமை , அம்மெல்லெழுத்து , 
ஒலிநயம் ஒன்றையே காரணமாகக்கொண்டு தோன்றி , 
சொல்லாக்கவுரு பின் ஒருபகுகியாய் அமைபுமேயல்லால் ,, 
வேர்ச்சொற்பகுதியாதல் இல்லை என்பதை விளக்கி நிற் 
கிறது . ஒரு பெயர்ச்சொல் , மற்றொரு பெயர்ச்சொல்லை 
விசேடிக்கும் பெயரடையாக வந்துழியும் , வேற்றுமை 
யுருபுகளை ஏற்கவருவுழியும் பெறும் வடிவே , அச்சொல் 
லின் தொன்மை வடிவாம் என்பது பொது விதி இரண்டு 
என்ற சொல்லடியாகப் பிறந்த , இரட்டை என்ற தமிழ்ச் 
சொல்லை , இரண்டு என்ற அதே பொருளுடைய எரடு 
என்ற கன்னடச் சொல்லோடு ஒப்பிட்டுக் காண்க . ஆகவே 


96 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என 


1 


நாம் ஆராய மேற்கொண்ட , இடம் அல்லது காலத்தைத் 
குறிக்கும் பெயர்ச்சொல்லின் தொன்மை வடிவம் , ஆண்டு 
என்பதன் று ; ஆடு என்பதே என்பதைக் கண்டோம் . 
தெலுங்கில் , இச்சொற்களில் , வரும் ட கரம் எழுத்துவடி 
வில் " ண்ட் மூக்கினம் படாமல் , ஒலிக்கும்பொழுது 
மட்டும் , அம்மூக்கினவொலி சிறிதுதோன்ற ஒலிக்கப்படுதல் , 
நாம்கொண்ட முடிவையே ஐயமற உறுதிசெய்தல் காண்க . 
அவ்வா றுவரும் தெலுங்குமொழிச் சொற்கள் 
( = அங்கு ), ஈட ( = இங்கு) , ஏட ( = எங்கு ), என்பன 
வாம் . இவற்றுள் இறுதியில் நிற்கும் ஏட , ஏடுவெனத் 
திருந்தி , அச்சொற்பொருளோடொத்த பொருளுடைய 
யாண்டு என்ற தமிழ்ச்சொல்லைப்போன்றே வருஷம் என்ற 
பொருள்படவரும் . ( யா , தமிழில் , அதனினும் மெல்லிய 
உருவாகிய எ எனவும் , தெலுங்கில் ஏ எனவும் வரும் 
என்பது , வினாப்பெயர் என்ற தலைப்பின் கீழ் விளக்கப்படும் . ) 
இச்சுட்டுப் பெயர்களின் மூக்கினங்கலவாத்தொன்மை 
வடிவங்கள் , அடெ ( = அங்கே ), இடை ( = இங்கே ), 
ஓடே ( = எங்கே ) என்ற துளுமொழிச் சொற்களிலும் 

ங்கக் காணலாம் . தெலுங்கில் ஆண்பால் விகுதியாக 
வரும் டு , பெரும்பாலான இடங்களில் ண கரத்தின் மிக 
மெல்லிய வொலியைப்பெறும் . அவை , அல்லது அவர்கள் 
எனப் பொருள்படும் வாடுலு அல்லது வாட்லு என்ற 
சொல் , பொதுவாக வாண்ட்லு என்றே ஒலிக்கப்பெறும் . 
கரண்டி என்ற தமிழ்ச்சொல்லை , அதேபொருள் படும் 
கரிடெ என்ற தெலுங்குச் சொல்லோடொப்பிட்டு நோக் 
கின் , ஒரே இனத்தைச்சேர்ந்த மொழிகளுள் , ஒன்று மூக் 
கினம் ஏற்பதை மேற்கொள்வுழி , மற்றொரு மொழி , அதை 
மேற்கொள்வதில்லை என்ற உண்மை புலனாம் . 

( iv ) து என்ற சொல்லாக்க வுருபு , மூக்கினம் 
பெற்று ந்து என ஆகித் திரு என்ற வோர்ச்சொல்லோ 
டிணைய , ‘திருந்து எனவந்த தன் வினைச்சொல்லில் , பல் 
லெழுத்தின் இனமாகிய மெல்லின ந கரம் , ஒலிநயம்கருதி 
வந்துளது 

காண்க . இச்சொல்லின் பிறவினைச் சொல் , 


ள 


ஒலி 


97 


என் 


என 


2 


என்ற 


‘திருத்து என்பதாகும் . நறுமணம் எனப் பொருள்படும் 
மரு என்ற வேர்ச்சொல்லோடு , ந்து என மூக்கினம் 
கலந்துவந்தது என்ற சொல்லாக் கவுருபு இணைய , மருந்து 
என்ற சொல் தோன்றுவதும் காண்க . இதுவே பொரு 
ளாகப் பழங்கன்னடம் , துளு ஆகிய மொழிகளில் மாது 
எனவும் , புதுக்கன்னடத்தில் மத்து எனவும் , வரும் 
சொற்களை மருந்து 

ற இச்சொல்லோடு ஒப் 
பிடுக . ஒலிநயம்கருதி , மூக்கினம் தோன்றல் , அந்த , 
‘இந்த என்ற சுட்டுப்பெயர்களிலும் , எந்த என்ற வினாப் 
பெயரிலும் இடம்பெற்றிருத்தலைக் காணலாம் 

நான் 
எண்ணுகின்றேன் . அது , இது ற அஃறிணைச் 
சுட்டுக்களோடும் , எது என்ற அஃறிணை வினாவோடும் ,, 
பெயரெச்ச விகுதியாகிய அ கரம் இணைய , இடையே ஒலி 
நயம் கருதிய மூக்கினம் தோன்ற , அந்த , இந்த , எந்த 
என்ற பெயரடைகள் பிறந்தனவாகக் காணப்படுகின் றன . 
( பெயரடைகள் என்ற தலைப்பினைக் காண்க .) அது முத 
லாய சொற்கள் , இத்தகைய எளிய முறையால் , அந்த 
முதலாய சொற்களாக மாறுகின்றன .. 

பேராசிரியர் குண் 
டர்ட் , அம் , இம் என்ற சுட்டுக்களோடும் , எம் என்ற 
வினாவோடும் த என்ற பெயரெச்சவிகுதி இணைய , அந்த , 
இந்த என்ற பெயரடைச்சுட்டுக்களும் , எந்த 

என் 

ற 
பெயரடைவினாவும் தோன்றின எனக் கூறுவர் . ஆனால் 
பெயரெச்சவிகுதி , அவர் கருதியவாறு , த என்பதன்று ; 
அ என்பதே. அவர் கூறுவதை ஏற்றுக்கொள்வதாயின் , 
அம் என்ற சுட்டோடு ‘ து என்ற அஃறிணைச் சொல்லாக் 
கம் இணைய, அந்து என்ற சொல் பிறக்கும் ; அச்சொல் 
லோடு , பெயரெச்ச விகுதியாகிய அ கரம் இணைய, அந்த 
என்ற சொல் பிறக்கும் எனக் கோடல்வேண்டும் . தெலுங் 
கில் ஏழாம் வேற்றுமை -ருபாகவும் , அங்கே என்ற 
பொருளிலும் வரும் அந்து என்ற சொல்லையும் , இங்கே 
என்று பொருள் தரும் இந்து என்ற சொல்லையும் , கன் 
னடத்தில் , தொடக்கத்தில் ஏழாம் வேற்றுமையுருபா கவும் , 
ன்று மூன்றாம் வேற்றுமை உருபாகவும் வழங்கும் . ( இம் 
என்ற வடிவில் பண்டு இருந்ததாக நம்மால் அறியப்பட்ட ) 

சா . ஒ . -7 


உ 


98 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
இந்த என்றசொல்லோடு ஒப்புநோக்கின் , அவர் கொள்கை 
உறுதியாதல் காணப்படும் . இம் முடிபு , ஓரளவு ஏற்றுக் 
கொள்ளத்தக்க முடிபாகத் தோன்றுகிறதெனினும் , முன் 
னர்க் கூறிய முடிபை மேற்கொள்ளவே யான் விரும்புகின் 
றேன் . அம்முடிபிற்கண்ட மூக்கினம்தோன் றல் முறைக் 
குத் தமிழில் நிறையச் சான்றுகள் உள்ளன . 

இது எனப் 
பொருள் தரும் இந்து அல்லது உந்து என்ற துளுமொழிச் 
சுட்டுச்சொல் , இக்கொள்கையோடு ஒத்துப்போதல் காண்க . 
அச்சொற்கள் , தமிழ் கன்னட மொழிகளில் வரும் இது 
( அண்மை ), உது ( இடைநிலை ) என்ற சொற்கள் , வேறு 
ரிபொன்றும் பெறாமல் , மூக்கினம் தோன்றல் ஒன் தேறே 
பெற்றுப்பிறந்த சொற்களேயாம் . அந்தநாள் , இந்தநாள் 
எனப் பொருள்படும் அன்று , இன்று என்ற சொற்களை , 
அது , இது என்ற சொற்கள் ஒலிநயம்கருதித் திருந்தின 
மையால் வந்த சொற்களாகக் கோடல்கூடும் . இச் சொற் 
களை அல் , இல் என்ற சுட்டுப் பெயரிடமாகத் தோன்றின 
என்று கொள்ளுதல் , மொழி நூல் முறையோடு ஒத்துளதா 
கத் தோன்றும் என்றாலும் , சுட்டுப்பெயர் , அல் , இல் 
என்ற வடிவிலும் வழங்கின என ஹேஷ்யப்படுவதல்லது , 
அவை யிருந்தனவாகக் காட்டும் நல்ல சான்று 
யும் காணமுடியவில்லை . எவ்வாறாயினும் , இச்சொற்களை 
முறையே அங்கே , இங்கே , எங்கே எனப் பொருள்படும் 
அல்லி , இல்லி , எல்லி என்ற கன்னடச் சொற்களோடு 
ஒப்பிட்டுக் காண்க . இக்கன்னடச் சொற்கள் , ஒரு 
காலத்தே இருந்தனவாகக் கருதப்படும் , 

சுட்டு வினாப் 
பெயர்களாகிய அல் , இல் , எல் என்பனவற்றின் அடி 
யாகத் தோன்றின என்றாயினும் , கன்னடத்தில் ஏழாம் 
வேற்றுமையுருபாகவரும் அல்லி என்பதைப்போன்றே , 
தமிழில் அவ்வேழாம் வேற்றுமையுருபாக வரும் இல் 
என்ற சொல் , முன்பின்னாக மாறிய வடிவாகிய லி என்பது , 
மேற்கூறப்பட்ட சுட்டு , வினாப்பெயர்களின் அடிகளாகிய 
அ , இ , எ என்பனவற்றோடு இணைவதால் பிறந்தன 
என்றாயினும் கொள்ளப்படும் . தமிழில் , ஒற்றை என்ற 
சொல் , ஒர் அல்லது ஒற் என்பதன் அடியாகத் தோன்றி 


எதை 


2 


99 


2 


யதைப் போன்றே , இந்நாள் எனப் பொருள்படும் இன்று 
என்பதின் பிறிதொருவடிவாகிய இற்றை என்ற சொல்லும் 
" இல் அல்லது இற் என்ற வேர்ச்சொல்லினின்றே தோன் 
றியதாதல் கூடும் என்ற கொள்கை, இன்று என்ற சொல் 
லும் இல் அல்லது ‘ இற் என்பதன் அடியாகவே தோன்றி , 
யிருத்தல் கூடும் என்பதை உறுதிசெய்கிறது ; ( அந்நாள் 
எந்நாள் என முறையே பொருள்படும் . அற்றை எற்றை 
என்பனவும் இம்முடிவையே கொள்ளும் .) இல்லை என்றும் , 
அல்ல என்றும் பொருள்படும் தமிழ் எதிர்மறைச் சொற் 
களாய இன்று , அன்று என்பன , எதிர்மறையடி களாகிய 
இல் , அல் என்பனவற்றினின்றே முறையாகத் தோன்றின 
என்ற உண்மையையும் ஈண்டு ஒப்பிட்டுக் காண்க . 

( v ) பகரத்தின் முன் , ஒலிநயம் கருதி , ம கரம் 
நுழைக்கப்படுதற்குப் பல சான்றுகள் காட்டுதல் கூடும் 
எனினும் கீழே குறிப்பிடப்பெறுபவையே சாலும் . 
‘திரும்பு என்ற தன் வினைச்சொல்லின் வேர்ச்சொல் திரு 
என்பதே; அஃதேயஃதாதல் , அச்சொல் , தெலுங்கில் 
திருகு எனவும் , கன்னட 
னவும் , கன்னடத்தில் திருவு எனவும் வ 

வருதலாக 

என் 
தெளிவாம் . அச்சொல் , தமிழில் பிறவினைச்சொல்லாங் 
கால் , திருப்பு என்றே வரும் . எறும்பைக் குறிக்கும் 
சொல் , கன்னடத்தில் இருவெ என வருவதை நோக்கின் , 
பெயர்ச்சொல்லாக்கவுருபின் ‘பகரத்திற்கு முன்னர் , ம க 
ரம் நுழைந்ததற்குச் சான்றாக , எறும்பு என்ற அச்சொல் 
லைக் கொள்ளுதல் பொருந்துவதறிக . ந்து , ம்பு என்ற 
சொல்லாக்கவுருபுகள் , தமிழில் பெயர்ச்சொல்லாக்க வுருபு 
களாகப் பயில வழங்கப்படும் . ஒரு சில இடங்கள் நீங்க , 
இச்சொல்லாக்க வுருபுகள் வரும் எல்லா இடங்களிலும் 
அவை , அப்பெயர்களின் வேர்ச்சொற்களோடு இணைக்கப் 
பெற்ற ஒலிநய வடிவங்களேயாம் என்பது ஆராய்ச்சியாற் 
புலனாம் . 

2. ஒலிநயம் கருதி மூக்கெழுத்துக்களை நுழைப்ப 
தன் இரண்டாம் வகை , தமிழ்மொழிக்கே உரியவொன்று . 
வினைப்பகுதிக்கும் , இறந்தகால இடைநிலையாகிய த கரத் 


100 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


திற்கும் இடையில் , ந கரத்தை நுழைப்பதே அம்முறை . 
பழங்கன்னடத்திலும் இத்த கரமே இறந்த காலத்தைக் 
காட்ட வரும் ; இதே முறை , தெலுங்கு மொழியிலும் 
வழங்குவதாகும் ; ஆனால் , அம்மொழிகளில் , அத்த கரத் 
தின் முன் , ந கரமூக்கெழுத்து இணைக்கப்பெறுவதில்லை . 
தமிழ் இறந்தகால இடைநிலை ஒலிநயம் கருதி மூக்கினம் 
பெற்றமைக்குக் கீழ்வருவன எடுத்துக்காட்டுக்களாம் . 
‘ வாழ் என்ற வேர்ச்சொல்லினின்றும் , வாழ்தேன் என்று 
வருதற்குப் பதிலாக வாழ்ந்தேன் என்பது வந்துளது .. 
தமிழ் வாழ் , கன்னடத்தில் பாள் எனவரும் . தமிழில் 
வாழ்ந்தேன் எனவரும் இறந்தகால வினைச்சொல் , பழங் 
கன்னடத்தில் ‘பாள் தென் எனவரும் . விழு அல்லது 
‘ வீழ் என்ற வேர்ச்சொல்லினின்றும் , விழுது என வரு 
தற்குப் பதிலாக , ‘ விழுந்து என வந்தவாறும் காண்க . 
செந்தமிழ் நடையில் , இச்சொல் வீழ்து என வரும் . 
இவற்றோடொத்த கன்னடச்சொல் பித்து என்பது ; இதன் 
மலையாள வடிவம் வீணு என்பது . மூக்கினம் , பல்லி 
னத்தை விழுங்கிவிட்டமைக்கு இச்சொல் ஓர் எடுத்துக் 
காட்டு . சொற்களுக்கிடையில் , ஒலிநயம் கருதி, மூக்கினம் 
நுழைத்தல் , இலக்கணத்தமிழினும் , பேச்சுத் தமிழிலேயே 
மிகுதியாக மேற்கொள்ளப்படும் . இலக்கணத் தமிழில் 
செய்த பெய்த என வரும் சொற்கள் , பேச்சுத் தமிழில், 
‘ செய்ஞ்ச , பெய்ஞ்ச என ஒலிக்கப்படுதல் காண்க . 


1 


தமிழ் வினைவேர்ச்சொற்கள் சிலவற்றின் ஈற்றில் 
வரும் ட கரத்தின் முன் , ண கரத்தை நுழைப்பது மூன் 
றாம் வகை . வல்லின ற கரத்தையும் , இடையின ர கரத் 
தையும் ஈற்றில் கொண்டுவரும் வேர்ச்சொற்களுக்கும் இவ் 
விதி பொருந்தும் . கரு என்ற கன்னடச்சொல் தமிழில் 
‘ கன்று எனவும் , ‘ மூரு என்ற கன்னடச்சொல் , தமிழில் 
மூன்று எனவும் வரும் . மூக்கினந்தோன்றும் முறை 
மூன்றனுள் , முதலிரண்டு முறைகள் திராவிடமொழிகட்கே 
உரியனவாம் ; சிரியா நாட்டு அரேபிய முறையோடும் , 
இந்தோ - ஐரோப்பிய முறையோடும் 

மாறுபடுவதைப் 


. 


101 


ஒலி 


ரண்டு 


போன்றே , சித்தியமுறையோடும் மாறுபடுவனவாம் . அவ் 
வரேபிய மொழிகளுள் ஒன்றாய ஏப்ரூமொழியில் , ஒலிநயம் 
குறித்து வரும் ன கரம் , சொற்களின் ஈற்றிலேயே வரும் . 
அது , ஒலிநயம் குறித்து வருதலோடு , தேற்றப்பொருள் 
குறித்து வரும் . துருக்கிமொழியில் , ன கரம் , சமஸ்கிருத 
மொழியில் உள்ளவாறு , சொற்களின் மூலங்களுக்கும் , 
அவற்றின் சொல்லாக்கங்களுக்கும் இடையில் நுழைக்கப் 
படும் . வடஇந்தியமொழிகளில் , மிகமெலிந்த ன கர மூக்கெ 
ழுத்து , சொற்களின் ஈற்றெழுத்தாக மேற்கொள்ளப்படும் . 
ஆனால் , ஈண்டுக்கூறிய முறைகளுள் எதுவும் , மூக்கினந் 
தோன்றல் முறைகளுள் , திராவிடமொழிக்கே உரிய முதலி 
முறைகளோடு 

ஒத்துள தாகத் தோன்றவில்லை . 
திராவிடமொழியில் காணப்படும் மூன்றாம் முறை , இந்தோ - 
ஐரோப்பிய முறைகளோடு பெரிதும் ஒத்துளது . சமஸ்கிருத 
மொழியில் , அம்மொழி வினைவேர்ச்சொற்களின் வகை 
யுள் , ஏழாம் வகையைச் சேர்ந்த வினைவேர்ச்சொற்களின் 
ஈற்றில்வரும் பல்லெழுத்தோடு இணைந்து ஒலிக்குமாறு 
ஒரு மெல்லெழுத்து நுழைக்கப்பெறும். இழிவாகப் பேசு 
எனப்பொருள்படும் நித் என்ற சொல் , அவன் இழிவாகப் 
பேசுகின்றான் எனப் பொருள் பட வந்துழி , நிந்ததி என 
வரும் . தண்ணீர் எனப்பொருள்பட வரும் உத 

என்ற 
வேர்ச்சொல்லை , ஈரம்பட என்ற பொருளில் வரும் உந்த் 
என்ற சொல்லோடு ஒப்பிடுக . இதுபோலும் மூக்கினந் 
தோன்றல் முறை , இலத்தீன் , கிரீக் மொழிகளிலும் காணப் 
படும் . இலத்தீன் மொழியில் , மூக்கினம் கலவா வேர்ச் 
சொல் , இறந்தகாலத்தும் , மூக்கினம் கலந்த வேர்ச்சொல் , 
நிகழ்காலத்தும் வரும் . ‘ ஸ்சி தி என்ற சொல்லை ‘ ஸ்சிந்தொ 
என்ற , 

சொல்லோடும் , சுபுஇ என்ற சொல்லை , சும்பொ 
என்ற சொல்லோடும் , தெதிகி என்ற சொல்லை , தங்கொ 
என்ற சொல்லோடும் , ப்ரெகி என்ற சொல்லை , ப்ரங்கொ 
என்ற 

சொல்லோடும் ஒப்பிட்டுணர்க . “ஸெண்ட்ம் என்ற 
இலத்தீன் மொழிச்சொல்லை , எஹ் - கதொன் என்ற கிரீக் 
மொழிச்சொல்லோடும் ஒப்பிடுக . கிரீக்மொழியில் , படித் 
தல் என்ற பொருளில் வரும் மத் என்ற வேர்ச்சொல்லை 


102 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


யும் , எடுத்தல் என்ற பொருளில் வரும் லப் என்ற வேர்ச் 
சொல்லையும் மூக்கினம் கலந்து , நிகழ்காலம் குறிக்கவரும் 
‘ மன் - அனோ என்ற சொல்லோடும் , ‘ லம்ப் - அனோ என்ற 
சொல்லோடும் முறையே ஒப்பிடுக . சமஸ்கிருதம் , கிரீக் , 
இலத்தீன் மொழிகளில் ஒலிநயம் கருதி மூக்கினம் தோன் 
றும் இம்முறைகள் , திராவிடமொழி முறைகளோடு ஒத் 
திலவாயினும் , அவற்றோடு பல்லாற்றானும் தொடர் புடைய 
வாகத் தோன்றுகின்றன . மூக்கினந்தோன்றல் , இந்தோ - 
ஐரோப்பிய மொழிகளில் , ஒலிநயம் ஒன்றையே குறித்து 
வரும் . ஆனால் , தமிழில், அவை , இலக்கண அமைப்புக் 
களை யடிப்படையாகக் கொண்டுள்ளன . இஃது , அவ்விரு 
முறைகட்கும் உள்ள வேறுபாடாம் . அஃறிணை வினைச் 
சொற்களில் , தம்முன் மூக்கின நகரம் இணையவரும் மெய் 
யெழுத்து , அவ்வினை , பிறவினைப் பொருள் பட வந்துழி , 
அம்மூக்கின ந கரத்தை இழப்பதோடு , தானும் இரட்டிக் 
கப்பெற்று , மேலும் வல்லொலி உடையதா ஆக்கப்பெறும். 

இடைவெளித் தடுப்பு அல்லது 

உடம்படுமெய் 
ஈருயிர்கட்கிடையே உண்டாம் 

இடைவெளியைத் 
தடுக்க , உடம்படுமெய் நுழைக்கும் திராவிடமொழிமுறை 
பற்றிய ஆராய்ச்சி , இந்தோ - ஐரோப்பிய மொழிமுறை 
யோடு , குறிப்பாக , கிரீக்மொழிமுறையோடு , அதுபெற் 
றிருக்கும் ஒப்புமை சிலவற்றை உணரவெளியிடும் . 

எதிர்மறைப் பொருளையுணர்த்த , அ கரவுயிரை மேற் 
கொள்ளும் இயல்பினவாய சமஸ்கிருதமொழியிலும் , அவ் 
வின ஏனைய எல்லாமொழிகளிலும் , அவ் அ கரவுயிரைத் 
தொடர்ந்து மற்றோர் உயிர்வரின் , அவ்விரு உயிர்கட் 
கிடையே உண்டாம் இடைவெளியைத் தடுக்க, ன கரம் 
நுழைக்கப்பெற்று , 

அவ் அ கரவுயிர் , அன் , 
அல்லது உன் 

என மாற்றப்படும் . இலத்தீன் மொழி 
யிலும் , ஜெர்மானிய மொழியிலும் இவ்வாறு வந்த ன கரம் , 
தொடக்கத்தில் , ஒலிநயம் ஒன்றே கருதி மேற்கொள்ளப் 


எ . 


இன் 


ஒலி 


103 


பட்டது என்றாலும் , பின்னர் , இன் , உன் போலும் 
திர்மறையுருபுகளின் பிரிக்கமுடியா உறுப்பாக மாறி 

இந்தோ - ஐரோப்பிய மொழிகள் பலவற்றுள் , 
ஒலிநயம் கருதிய ன கர நுழைவால் , தமக்கிடையே உண் 
டாம் இடைவெளி தடையுற இணையும் ஈருயிர் இணைவு , இவ் 
வாறு எதிர்மறை அகரமும் , பிறிதோர் உயிரும் இணைய 
வந்த ஈருயிர் இணைவு ஒன்றில் மட்டுமே காணப்படும் . 
சமஸ்கிருதமொழியிலும் , பாலிமொழியிலும் பெயர் மூலச், 
சுட்டு மூலங்களின் ஈற்றில் வரும் உயிரெழுத்திற்கும் , அவ் 
வுயிரெழுத்தோடு இணையவரும் வேற்றுமை யுருபுகட்கும் 
இடையில் , அம்மூல ஈற்றுயிர் , மறைந்தோ, அல்லது 
மாறியோ போகாது , நின்றாங்கு நின்று நிலைபெறற் 
பொருட்டு ன கர உடம்படுமெய் மேற்கொள்ளப்படும் . 
ன கரத்திற்குப் பதிலாக , ஒரோவழி , ம கரம் மேற் 
கொள்ளப்படுதலும் உண்டு. ஈரான் நாட்டுப் பழம்பெரும் 
மொழியாகிய ஸெண்டுமொழி , ஜெர்மானிய நாட்டுத் 
தொன்மொழி ஆகிய இம்மொழிகளில் , அம்மொழி மூலங் 
களில் வரும் உயிருக்கும் , அதையடுத்து வரும் ஆறாம் 
வேற்றுமைப் பன்மையுருபிற்கும் இடையில் ன கரத்தை 
நுழைப்பது ஒன்று தவிர , சமஸ்கிருத இனத்தைச் சேர்ந்த 
மொழியெதிலும் , இவ்வழக்காறு காணப்பெறுதலில்லை. 
உடம்படுமெய்யாக , ன கரம் நுழைக்கப்படுதல் , கிரீக் 
மொழி ஒன்றில் தான் முழுவளர்ச்சி பெற்றுளது . சமஸ் 
கிருதமொழியில் , இடைவெளியென்பது இன்னது என் 
பதே அறியவொண்ணாவாறு , தொடர்ந்து வரும் உயிர்கள் , 
ஒன்று , இரண்டற இணைக்கப்பெறும் ; அல்லது , ஒன்று 
பிறிதாக மாற்றப்பெறும் . ஆனால் , உயிர்கள் தம்முள் 
இணைவதோ , அல்லது ஒன்று பிறிதாக மாற்றப்பெறுவதோ 
ஆகாமல் , நிலைத்து நின்றாங்குநிற்கும் கிரீக்மொழியில் , 
தொடர்ந்துவரும் ஈருயிர்கட்கிடையே, இடைவெளித் தடுப் 
பாக , ன காம் நுழைக்கப்பெறும் . இம்முறை , ஒரு சொல் 
லின் கண் வந்த ஈருயிர் இணைந்துழி மட்டுமேயல்லால் , வேறு 
பட்ட சொற்களில் வரும் இரண்டு உயிர்கள் இணைந்துழி 
யும் மேற்கொள்ளப்படும் . 


104 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


திராவிடமொழிகளில் நிலவும் உடம்படுமெய் நுழை 
முறை பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொள்ளும் நமக்குத் 
தொடக்கத்தில் , இப்போது நாம்கண்ட முறைகளோ 
டொத்த முறையொன்றும் , அம்மொழிகளிற் புலப்படாது . 
தமிழிலும் , கன்னடத்திலும் பொதுவாகத் 

திராவிட 
மொழிகள் எல்லாவற்றிலும் , ஈருயிர்கட்கிடையேயுண்டாம் 
இடைவெளி, வ கரம் அல்லது ய கரவுடம்படுமெய் நுழை 
வால் தடுக்கப்பெறும் . சமஸ்கிருதத்தினின்றும் கடன் 
வாங்கப்பெற்று , ஆண்டிருந்தவாறே வந்து வழங்கும் 
தொகைச் சொற்கள் சிலவற்றிலல்லது , பிறசொற்களில் , 
சமஸ்கிருதத்தில் நிகழ்வது போல் , உயிர்கள் இணைந்து விடு 
வதோ , ஒன்று பிறிதாகத்திரிந்து விடுவதோ, திராவிட 
மொழிகளில் , நிகழ்வதில்லை. உயிரை முதலெழுத்தாக் 
கொண்ட வருமொழிகட்கு முன்னிற்கும் , நிலைமொழியின் 
ஈற்றில்வரும் உயிர்களுள் , ஒலித் துணை கருதிவரும் சில குற் 
றுயிர்கள் நீங்க , பிற ஈற்றுயிர்கள் நீக்கப்படுவது மில்லை. 
தெலுங்கிலும் கன்னடத்திலும் சிறப்பிலாவுயிர்கள் சில 
மட்டும் நீக்கப்பெறும் . பொதுவாக , எளிய ஒலிப்பு முறைக் 
காகவும் , திராவிடத்தின் தனிப்பண்பாகிய ஒட்டுச் சொற் 
றன்மையை நிலைநிறுத்து தற்காகவும் , எல்லாவுயிர்களும் உள் 
ளது உள்ளவாறே கொள்ளப்பெற்று , தனித்தனியாகவே 
ஒலிக்கப்பெறும் . ஆயினும் , ஈருயிர்கட்கிடையே தோன் 
றும் இடைவெளி மிகவும் வெறுக்கப்படுவதொன்றாகலின் , 
நிலைமொழி யீற்றுயிர்க்கும் , வருமொழி முதல் உயிர்க்கும் 
இடையே , வ கரம் அல்லது ய கரம் , உடம்படுமெய்யாக 
நுழைக்கப்படுவதால் , அடுத்தடுத்து உயிரெழுத்துக்களை 
யொலிப்பதால் தோன்றும் ஒலிச்சீர்கேடு , நீக்கப்படுகிறது . 
உடம்படுமெய் நுழைவு பற்றிய தமிழ் விதியாவது : 

உ , ஊ , ஓ , ஓ , ஒள இவற்றின் பின் வ கரமும், 
இ , ஈ , எ , ஏ , ஐ , இவற்றின் பின் ய கரமும் கொள் 
ளப்படும் 

என்பதாம் . இதுவே , கன்னடமொழியின் 
விதியுமாகும் . வர + இல்லை = வர + வ் + இல்லை 
வில்லை ; வழி + அல்ல ; = வழி + ய் + அல்ல = வழி 
பல்ல . 


2 


C 


105 


2 


3 


சில உயிர்கட்கு முன்னர் வ கரத்தையும் , சில உயிர் 
கு முன்னர் ய கரத்தையும் மேற்கோடல் மொழிச் 
சீர்திருத்தத்தின் விளைவால் வந்ததேயாம் . தொடக்கத்தில் 
ஒரு மெய்யெழுத்தே மேற்கொள்ளப்பட்டது என்றும் , 
அம்மெய்யெழுத்து , ம கரமாகவும் , ன கரமாகவும் , ய கர 
மாகவும் மாறும் இயல்புடைய வ கரமாம் என்றும் கருது 
தல் தகும் . பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் ஆராய்ந்து 
கண்டவாறு , மலையாள மொழியில் தனித்தியங்கும் அ கரம் 
அரிதாதலின் , அம்மொழி வ கரத்தின் இடத்தைச் சிறிது 
சிறிதாக 

ய கரம் பற்றிக்கொண்டு விட்டது , அவன் , 
இவன் என்ற தமிழ் சொற்கள் , தெலுங்கில் , வாண்டு , 
"வீண்டு என்றே மாறுவதாலும் வ கரமே பழமையானது 
என்பது உறுதியா தல் காண்க . தெலுங்கிலும் ய கரம் , 
வ கரத்திற்குப் பிற்பட்டதே என்பதை இச்சொற்கள் 
உறுதிசெய்வதாக எனக்குத் தோன்றுகிறது . இதைப் 
போலவே , தெலுங்கு ன கரமும் , ம கரத்திற்குப் பிற்பட் 
டதாதல் கூடும் . எது எவ்வாறாயினும் ,தெலுங்கு , துளு , கன் 
னடமொழிகளில் ம கரமும் , ன கரமும் , வ கரமும் யகர 
மும் ஒன்று மற்றொன்றாக மாறுகின்றன . அவ்வாறே, தமிழி 
லும் , ன கரமும் , ய கரமும் , வ கரமும் தம்முள் மாறு 
கின்றன என்பதும் உறுதியாம். திராவிடமக்கள் , 
வரோடொருவர் மேற்கொள்ளும் சொல்லாடல்களிலும் . 
அவர்கள் எழுத்திலும் , ஈருயிரொலிகட்கிடையே ஒலிநயம் 
குறித்த உடம்படுமெய் நுழைத்தல் இயல்பாக நிகழக் 
காணலாம் . இவ்வியல்பு , அவ்வினத்தைச்சேர்ந்த திருந்தா 
மொழிகளிலும் காணப்படும் எழுத்துக் கலையினை மிகமிக 
அண்மைக் காலத்தே அறிந்த கூமொழியும் , தமிழைப் 
போன்றே , ஒலிநயம் கருதி வ கரத்தை மேற்கொள்கிறது . 
அவள் என்பதைக் குறிக்க , கூமொழியில் , ஆ ஆலு என் 
றும் கூறலாம் ; ஆவாலு என்றும் கூறலாம் . 

இவ்வாறு , 
வ கரம் அல்லது ய கரத்தை நுழைத்தல் , ஒரு சொல்லின் 
ஈற்றில் நிற்கும் உயிருக்கும் , மற்றொரு சொல்லின் முதலில் 
நிற்கும் உயிருக்கும் இடையில் மட்டும் நிகழ்வ தன்று ; 
வேற்றுமையேற்க நிற்கும் சொல்லின் ஈற்றில்வரும் உயிர்க் 


106 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கும் , அச்சொல்லோடு இணை யவரும் வேற்றுமையுருபில் 
முன்னிற்கும் உயிர்க்குமிடையிலும் அது மேற்கொள்ளப் 
படும் . புளி + இல் = புளி + ய் + இல் = புளியில் ; 
பலா + இல் = பலா + வ் + இல் = பலாவில் . 

எதிர் 
மறைப்பொருட்பேறு குறித்து , எதிர்மறையுருபினை மேற் 
கொள்ளும் முறை , திராவிட மொழிகள் அறியாதவொன்று 

தலின் , உயிர் முதல் சொற்களின் முன் , அ கரத்திற்குப் 
பதிலாக , அன் அல்லது , ‘ இன் அல்லது ‘ உன் போன்ற 
திர்மறையுருபுகளை மேற்கொள்ளும் இந்தோ - ஐரோப்பிய 
முறையெதுவும் , திராவிடமொழி யெதிலும் இடம் பெற 
வில்லை , 


உண்மை 


ஈருயிரிடை வெளித்தடுப்பு முறைக்கண் திராவிடம் , 
கிரீக் ஆகிய இருமொழிகட்கும் இடையில் நிலவுவதாகக் 
காணப்படும் 

ஒரேவொற்றுமை, திராவிடம் வ கரம் 
அல்லது ய கரத்தை உடம்படு மெய்யாகக் கொள்வதில் 
காணப்படுகிறது . இடைவெளித் தடுப்பு அல்லது உடம் 
படு மெய்புணர்த்தல் பற்றிய ஆராய்ச்சியை மிகமிக நுணுக்க 
மாக மேற்கொள்ளுங்கால் , குறிப்பிடத்தக்க , ஓர் 
யான ஒற்றுமை அவ்விருமொழிகட்கும் இடையே நிலவு 
வது வெளியாகும் . தமிழ் , வ கரவுடம்படுமெய்யினை மேற் 
கொள்ளுமிடங்கள் பலவற்றிலும் , தெலுங்கும் , துளுவும் 
கிரீக்மொழியைப் போலவே , ன கரத்தை மேற்கொள்கின் 
றன . ஒலிநயம் குறித்து இருவகையாகப் பிரித்து வரிசை 
செய்யப்பெற்ற தெலுங்குச் சொற்களுள் , ஒருவகையைச் 
சேர்ந்த சொற்களில் , வருமொழி , உயிர் முதல்மொழியா 
யின் , இடைவெளித்தடுப்பாக , ய கரவுடம்படுமெய் மேற் 
கொள்ளப்படும் . மிகப்பெரிதாய பிறிதொருவகைச் சொற் 
களில் , கிரீக்மொழியைப் போலவே , ன கரம் மேற்கொள் 
ளப்படும் . பையச் சென்றது என்ற பொருள் தோன்ற 
வரும் சொல் , தெலுங்கில் ‘தின்ன கா - ஏகெனு என்று 
வருதற்குப் பதிலாகத் ‘தின்ன கானேகெனு என்பதே வரும் . 
தெலுங்கில் , இவ்வாறு , ன கரம் உடம்படு மெய்யாக மேற் 
கொள்ளப்படின் , 

அது த்ருதவெழுத்து எனப்பெயர் 


ஒலி 


107 


பெறும் ; ஒலிநயம் கருதி , ன கரவுடம்படுமெய்பெற்ற 
தொகைச் சொற்கள் , த்ருத இனச்சொற்கள் என்றழைக் 
கப் பெறும் . த்ருத என்பதற்கு விரைந்தோடுதல் என் 
பது பொருளாம் . ஆதலின் , தருத ன கரம் என்பதற்கு 
மறைந்து போகும் ன கரம் என்று பொருள் கொள்ளலாம் . 
ன கரத்திற்குப் பதிலாக ய கரத்தை மேற்கொள்ளும் 
மற்றொருவகைச் சொற்கள் கல இனச்சொற்கள் எனப் 
படும் . அவை , ன கரத்திற்குப் பதிலாக ய கரத்தை மேற் 
கொள்கின்றன என்ற இம்முடிபை முதற்கண் அறிந்து 
வெளியிட்டவர் திருவாளர் பிரௌன் என்பாராவர் . சொற் 
களை எண்ணுப் பொருளுடையவாக இணைக்க வருமிடத் 
தும் , இரண்டு அல்லது ஏழாம் வேற்றுமை உருபாக வரு 
மிடத்தும் , ன கரம் தனக்கென ஒருபொருள் பெற்று நிற்கு 
மாதலின் , அவ்விடங்களில் , உடம்படுமெய்யாக ன கரம் 
வருவது பொருந்துவதன்று . ஆகவே , அவ்விடங்களில் 
ய கரமோ , அல்லது பிறசந்தியோ மேற்கொள்ளப்படும் . 
மேற்கூறிய விடங்களிலும் ன கரவுடம்படுமெய்யே மேற் 
கொள்ளப்பெறின் , எந்தன கரம் , அப்பொருள் குறிப்பது ? 
எந்த ன கரம் , உடம்படுமெய்யாக வந்துளது என அறிய 
மாட்டாது , ஒன்றை ஒன்றாகப் பிறழக்கொள்ளவும் கூடும் . 
அதைத் தடுத்தற்பொருட்டே , அவ்விடங்களில் ன கரத் 
திற்குப்பதிலாக , ய கரவுடம்படுமெய் மேற்கொள்ளப் 
படுவதால் , கொள்கையளவில் ன கரத்திற்கும் , ய கரத் 
திற்குமிடையில் யாதொரு வேற்றுமையுமில்லை . ஆகவே , 
தமிழ் வகர , ய கரங்களைப் போன்றே , இவ்விரு எழுத்துக் 
களும் பிறப்பாலும் , பயனாலும் பண்டு ஒரு தன்மையவே 
என்பதிற் சிறிதும் ஐயமில்லை . 


ஒலிநயம் கருதிய தெலுங்குமொழிச் சிறப்பியல் 
பொன்றை ஈண்டுக் குறிப்பிடல் நன்று . ன கரஉடம்படு 
மெய் மேற்கொள்ளும் த்ருத இனச்சொற்களின் ஈற்றில் 
வரும் உயிரெழுத்திற்கும் , வருமொழி முதற்கண் வரும் 
வல்லொலி வல்லின மெய்யெழுத்திற்குமிடையில் , ன கரத் 
திற்கு இனமான னி , அல்லது னு ஒலிநயம் கருதி 


108 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


நுழைக்கப்படும் ; புணர்ந்துழி அவ்வல்லொலி வல்லினம் , 
மெல்லொலி வல்லின மாக 

மாற்றப்படும் . நிலைமொழி , 
த்ருத இனத்தைச் சேர்ந்த உயிரீற்றுச் சொல்லாயின் , 
அச்சொல்லோடு 

புண ரவரும் வருமொழிச்சொற்கள் எம் 
மெய்யெழுத்தை முதலா கக்கொண்டு வரினும் , அவ்விரண் 
டிற்குமிடையேயும் , னி அல்லது னு நுழைக்கப்படும் . 
இத்தகைய இடங்களில் வரும் ‘ னி அல்லது னு , தன்னைத் 
தொடர்ந்து வரும் மெய்யெழுத்தோடு இரண்டறக் கலந்து 
விடும் இயல்பினதான தெலுங்கு அனுஸ்வார வெழுத்தாகிய 
ம கரமாகத் திரிந்து விடுதலும் உண்டு என்பது ஈண்டுக் 
குறிப்பிடத்தக்கதாம் . தமிழில் , வ கரவுடம்படுமெய்யும் , 
தெலுங்கில் ன கரவுடம்படுமெய்யும் வரவேண்டிய இடங் 
களில் , தெலுங்கு ஒரோவழி , ம கரவுடம்படு மெய்யினை 
மேற்கோடலும் உண்டு . 


தெலுங்கில் , ஒலிநயம் கருதி வரும் உடம்படுமெய் 
களுள் , ம கரமே தொன்மை வடிவாமெனவும் , பிறவுடம் 
படுமெய்களாகிய ன கரமும் , யா கரமும் , அம் ம கரத்தின் 
மெல்லினத்திரிபாம் எனவும் கொள்ளப்படும் . 

உடம்படு 
மெய்யாக , ன கர வ கரங்களுக்குப் பதிலாக ம கரத்தை 
மேற்கொள்ளும் மிகப்பழைய வழக்காறு , கன்னட இலக் 
கிய நடையில் , இரண்டாம் வேற்றுமை ஒருமைப் பெயர்ச் 
சொற்கள் சிலவற்றில் இடம் பெற்றிருக்கக் காணலாம் . 
ஆசிரியரை என்ற இரண்டாம் வேற்றுமைப்பொருளில் 
குருவம் என்பதற்குப்பதிலாக , ‘ குருமம் என்பது வழங் 
குதல் காண்க . 

ளுமொழியில் , இம்முறைக்கு மாறாக , 
பழைய வ கரம் , ம கரமாகவும் , ‘ ம்ப் எனும் ஒலியுடைய 
தாகவும் மாறிவழங்கக் காணலாம் . இவள் என்ற தமிழ்ச் 
சொல் , இமள் என வருதற்குப் பதிலாக , ‘ மோள் என் 
றும் , இவர் என்பது , இமர் என வருதற்குப்பதிலாக 
மேர் என்றும் , இவன் என்பது ‘இம்பெ என்றும் வருதல் 
காண்க . இச்சொற்களோடு, அவன் என்ற தமிழ்ச்சொற்கு 
ஈடாகவரும் ஆயெ என்ற அம்மொழிச் சொல்லையும் 
ஒப்பிடுக . இச்சுட்டுப் 

பெயர்ச்சொற்களில் , ஒலிதயம் 


ஒலி 


109 


கருதிய உடம்படுமெய்யாக வ கரமே பண்டு இருந்தது 
என்பதை 

உறுதி செய்ய , திராவிடமொழிகள் பலவும் 
அளிக்கும் சான்றுகள் அத்துணைச் சிறந்த ஆற்றல் வாய்ந் 
தன ஆதலின் , துளுமொழியின் ம கரவுடம்படுமெய்யினைப் 
பின்னர்த்தோன்றிய பிழை வடிவாம் என்றே நான் கருது 
கின்றேன் . தமிழலக்கியங்களிலும் , திருந்திய நடை எனப் 
பாராட்டப்பெறும் இன்றைய எழுத்தாளர் நடையிலும் 
வ கரம் ஒன்றே இடம்பெற , பேச்சுத்தமிழில் , அவ்விடங் 
களில் வ கரத்திற்குப் பதிலாக மகரம் மேற்கொள்ளப் 
படுகிறது . “ என்னவோ திருந்திய நடை ; என்னமோ 
பேச்சுநடை . 

பிற்காலச் சமஸ்கிருத மொழியில் , சொல்லீற்றில் 
வரும் உயிரெழுத்துக்களுக்கும் , வேற்றுமை உருபுகட்கும் 
இடையில் உடம்படுமெய்யாக ன கரம் வருமிடங்களில் , 
வே தகாலச் சமஸ்கிருதமொழியில் , ய கரமே பெரும்பாலும் 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் ஈண்டுக் குறிப்பிடத் 
தக்கதாம் . தெலுங்கில் ஒலிநயம் கருதி வரும் உடம்படு 
மெய்களுள் , ம கரமே தொன்மை வாய்ந்ததாம் எனவும் , 
ன கரமும் , ய கரமும் , அம் மகரத்தின் 

மெல்லினத் 
திரிபாம் எனவும் நான் கருதுகின்றேன் . 

ன கரமும் , ‘பகரமும் தெலுங்கில் உடம்படுமெய்க 
ளாக வருமிடங்களில் , தமிழில் வ கரமும் , ய கரமும் உடம் 
படுமெய்களாக வரும் என்பது முன்னரே அறிவிக்கப் 
பட்டுளது . 

தமிழ்ச்செய்யுள் நடையில் காணப்படும் 
சொல்லுருவங்களையும் , சாரியைகளையும் நுணுகி ஆராயின் , 
இதற்கு மேலும் ஒருபடி செல்லற்குரிய சான்றுகளை யாம் 
காணல் கூடும் . வ கரத்திற்குப் பதிலாக , ன கரத்தை மேற் 
கொள்ளும் முறை , பெரும்பாலான இடங்களில் , சிறப்பாக 
இலக்கிய நடையில் வரும் வினைமுற்று விகுதிகளில் , தமிழி 
லும் காணப்படும் . தமிழ் அஃறிணைப் பன்மைச்சுட்டு 
‘ அவை என்பது ; ஆகவே , அம்மொழி அஃறிணைப்பன்மை 
வினைமுற்று விகுதியாக அவை அல்லது அதன் தொன்மை 
வடிவாகிய அவ என்பதே வருதல்வேண்டும் ; ஆனால் , 


110 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அன் 


- 


வினைமுற்று 


. 


அனன் 


நடையில் 


என 


அதற்குப்பதிலாக , அன என்பதே வரக்காண்கிறோம் ; 
அதாவது , சுட்டுப்பொருள் குறித்து வரும் அ கரத்திற்கும் , 
அஃறிணைப் பன்மை வினைமுற்று விகுதியாகிய அ கரத் 
திற்கும் இடையே , வ கரத்திற்குப் பதிலாக, ன கரம் 
உடம்படுமெய்யாக வந்துளது ; இருக்கின்றவ என்பதற் 
குப் பதிலாக இருக்கின்றன என்பதே காணப்படுகிறது 
அதைப்போன்றே அவன் , அவர் என்ற தனிநிலைச்சுட்டுப் 
பெயர்களில் , ஈருயிரொலிகட்கிடையுண்டாம் இடைவெளி, 
வ கரவுடம்படுமெய்யால் தடுக்கப்பட்டிருப்ப ( அ .+ வ் + 

அவன் ; அ + வ் + அர் அவர் ) , 
விகுதிகளாக , 

அவன் என்பதற்குப் 
பதிலாக 

என்பதும் , அவர் என்பதற் 
குப்பதிலாக , அனர் என்பதும் இலக்கிய 
மேற்கொள்ளப்பட்டுள்ளன . இருந்தான் என்றசொல்லின் 
இலக்கிய நடை ‘இருந்தவன் என வாராது , இருந்தனன் 
வருவது 

காண்க. அஃறிணைப் பன்மைக்குறிப்பு 
வினையாலணையும் பெயர்களிலும் , இந்த ன கரம் ஆளப் 
பெறுவது ஒரோவழி நிகழும் . பொருளுடையவை எனப் 
பொருள்படும் பொருள என்ற சொல்லிற்குப்பதிலாக , 
பொருளவை என்பது வாராது , பொருளன என்பதே 
வரும் ; வருபவை என்பதற்குப் பதிலாக , வருன என் 
பது வருதலும் காண்க . இதே ன கரம் பெரும்பான்மைய 

இறந்தகால வினைமுற்றுக்களிலும் , இறந்தகாலப் 
பெயரெச்சங்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது ; காட்டி 
னேன் , காட்டின ; இச்சொற்களில் , காட்டி என்ற இறந்த 
கால வினையெச்சத்திற்கும் , என் , அ என்ற வினைமுற்று , 
பெயரெச்ச விகுதிகளுக்கும் இடையில் வந்த ன கரம் 
( காட்டி + ன் + ஏன் ‘ காட்டினேன் ; காட்டி + 
‘ ன் + அ = காட்டின ) வ கரவுடம்படுமெய்யேபோல் , 
உடம்படுமெய்யாகவே நுழைக்கப்பட்டிருப்பது உணர்க. 
ன கரம் , இவ்வாறு , தெளிவும் , எளிமையும் குறித்தவுடம் 
படுமெய்யாக வழங்கப் பெறும் என்பது , ன கரம் , இலக்கி 
யத்தமிழ் நடையில் , சிற்சில இடங்களில் ய கரமாக மாறுவ 
தாலும் உறுதிசெய்யப்படும் . காட்டின என்பதற்குப் 





- 


4 


ஒலி 


111 


எண் 


பதிலாகக் காட்டிய என்பதும் வழங்கப் பெறுதல் காண்க . 
தமிழில் , ன கரம் உடம்படுமெய்யாக வரும் என்பது 
எண்ணுப்பெயர்களாலும் உறுதிசெய்யப்படும் . பத்திற்கும் , 
இருபதிற்கும் இடையில் வரும் தொடரெண்ணுப் பெயர் 
களனைத்தும் , பத்து என்ற எண்ணைக் குறிக்கும் சொல் 
லோடு , ஒன்று முதலாக ஒன்பதுவரையுள்ள எண்களைக் 
குறிக்கும் சொற்கள் தனித்தனியே வந்து இணையத்தோன்று 
கின்றன . இருபதிற்கு மேற்பட்ட தொடரெண்ணுப் 
பெயர்களில் , பத்து என்ற எண்ணைக்குறிக்க பது என் 
பதும் , பதினொன்று முதல் பதினெட்டுவரையுள்ள 
களில் , பத்து என்ற எண்ணைக் குறிக்க , தெலுங்கு வடிவ 
மாகிய ‘ பதி என்பதும் வரும் . பதி என்ற இச்சொல்லிற் 
கும் , இச்சொல்லோடு இணையவரும் உயிர் முதல் எண்ணுப் 
பெயர்களாகிய ஒன்று , இரண்டு , ஐந்து , ஆறு , ஏழு , 
எட்டு என்ற சொற்களுக்கும் இடையே உடம்படுமெய் 
யாக ன கரமே நுழைக்கப்பெறும். ன கரவுடம்படுமெய் 
பெறும் தமிழ் , கன்னட . எண்ணுப் பெயர்களை , ன கரத் 
திற்குப்பதிலாக ஹ கரவுடம்படுமெய்பெறும் தெலுங்கு 
எண்ணுப் பெயர்களோடு ஒப்பிட்டு நோக்கின் , ன கரம் , 
எளிமையும் தெளிவும் குறித்து வந்த உடம்படுமெய்யே 
என்பது உறுதி செய்யப்படும் . 


தமிழ் கன்னடம் தெலுங்கு 
பதினைந்து பதினைது பதிஹேனு 
பதினாறு பதினாறு பதிஹாரு 
பதினேழு ‘ பதினேளு பதிஹேடு 

பதின்மூன்று என்ற தமிழ்ச்சொல்லில் , உடம்படு 
மெய்புணர்த்துத் தடுக்க வேண்டிய இடைவெளி யொன்று 
இல்லாதிருப்பவும் , பிற எண்களில் மேற்கொள்ளப்பட் 
டிருப்பது போன்றே , இதிலும் ன கரவுடம்படுமெய் மேற் 
கொள்ளப்பட்டுளது . இச்சொல் , தெலுங்கில் பதமூடு 
எனவும் , கன்னடத்தில் ‘ ஹதிமூரு எனவும் வரும் . 
பதினொன்று முதல் , பதினெட்டுவரையுள்ள எண்களுள் , 


112 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


றே நான் 


பதின்மூன்று நீங்கலாகவுள்ள தொடரெண்ணுப் பெயர்கள் 
எல்லாவற்றிலும் , கன்னடம் , தமிழைப்போன்றே , ன கர 
வுடம்படுமெய்யை மேற்கொண்டு, பதின் மூன்று என்ற 
இச்சொல்லில் மட்டும் தமிழ்மொழிக்கு மாறாக , ன கரத் 
தைக் கைவிடுவது நோக்கின் , பதின் மூன்று என்ற தமிழ்ச் 
சொல்லில் வந்த ன கரம் , அவ்வெண்ணிற்கு முன்னும் , 
பின்னும் நிற்கும் எண்களில் ன கரம் இடம்பெற்றிருக்கும் 
ஆட்சியாற்றலாலும் , எளிமையும் தெளிவும் நிறைந்த ஒலி 
யையே விரும்பும் தமிழ்மொழியின் இயற்கைப்பண்பு 
காரணமாகவும் நுழைந்தது போலும் என்றே கருது 
கின்றேன் . பதின் மூன்று என்ற சொல்லை , ன கரவுடம்படு 
மெய்பெற்றுவந்த சொல்லாகக் கொள்ளத் தயங்குவர் 
பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் . இவ்வெண்ணுப் பெயர் 
களில் வரும் இன் , வேற்றுமை உருபாம் எனக் கூறுவர் 
அவர் . பதின்மூன்று என்பதைக் குறிக்கும் மலையாளச் 
சொல்லாகிய பதிம் - மூணு என்பதை அவ்வாறு கோடற் 
குக் காட்டும் பொருந்திய எடுத்துக்காட்டாகக் கொள்வர் . 
ஒம்பதின் ஆயிரம் , எண்பதின் கோடி என்ற சொற்களை 
யும் அவ்வாறு வந்ததற்கு எடுத்துக்காட்டாகக் காட்டுவர் . 
இதற்கு மாறாக , இவ்வெண்ணுப் பெயர்களில் , தெலுங்கு 
மொழி பெற்றிருக்கும் ஹ கரம் வேற்றுமை உருபன்று ; 
அது , உடம்படுமெய்யாகவே வந்துளது என்பது உறுதி ; 
ஆகவே , ஏனைய மொழிகளில் , அதே எண்ணுப்பெயர்களில் 
வரும் ன கரமும் , அவ் ஹ கரத்தைப் போன்றே , உடம்படு 
மெய்யாதல் வேண்டும் என உறுதி செய்யப்பெறும் என்று 
கூறவும் கூடும் . தமிழ் , மலையாளங்களில் , ஏற்கும் இடங் 
களில் , வேற்றுமையுருபேற்கும் இன் சாரியை ,உடம்படு 
மெய்யாக வரும் ன கரத்திற்குப் பதிலாக வருதலும் 
இயல்பே . ஒலியொற்றுமை , ஒரோவழி , ஓர் ஒலியிருக்க 
வேண்டிய இடத்தில் , மற்றோர் ஒலியை ஏற்பதும் உண்டு. 
கூர்க் மொழியில் , தொடரெண்ணுப் பெயர்களில் , பத்திற்கு 
மேற்பட்ட எல்லா எண்ணுப் பெயர்களிலும் , பத்தைக் 
குறிக்கும் பது 

சொல்லிற்குப்பின் ன கரம் 
தோன்றுகிறது ; ‘ பதுனன் ஜெ = பதினைந்து ; ‘ பதினாரு = 


என்ற 


ஒலி 


113 


--- 


பதினாற ; ‘பதுனேளு = பதினேழு ; இஃதன்றியும் , கூர்க் 
மொழிச் சாரியைகளில் , னகரம் காணப்படுவதில்லை அதற் 
குப் பதிலாக ட கரம் அல்லது ர கரமே காணப்பெறும் . 
இதைப்போன்றே ஆறாம் வேற்றுமை உருபேற்கும் சாரியை 
அ த அல்லது த வாகவும் , ஏழாம் வேற்றுமைச் சாரியை 
ட அல்லது ட , டு அல்லது டு வாகவும் இருக்கும் துளு 
மொழியிலும் , தொடரெண் ணுப் பெயர்களில் , 
என்பதைக் குறிக்கவரும் பத் என்ற சொல்லிற்குப்பின் , 
பதினான் குமுதல் , பத்தொன்பது வரையுள்ள எண்ணுப் 
பெயர்களில் , ன கரம் இணைக்கப்படுகிறது ; பதனொர்ம்ப 
பத்தொன்பது . ஆகவே , 

, இவ்வாறு 

வரும் ன சரம் , 
எளிமையும் தெளிவும் குறித்து வந்த உடம்படுமெய்யே 
என்பது உறுதி . 
ன கரம் , 

உடம்படு மெய்யாக மேற்கொள்ளப் 
பெறுவது தமிழிலும் உண்டு என்பதற்குரிய சான்றுகள் , 
ஐகாரவீற்றுப் பண்படியாகப் பிறக்கும் குறிப்பு வினைப் 
பெயர்களில் நிறைய உள்ளன. இளைமைப் பொருளுணர்த் 
தும் இளை யென்ற சொல்லோடு , உயர் திணை ஆண்பால் 
விகுதியாகிய அன் இணையத் தோன்றிய குறிப்பு வினைப் 
பெயர் இளையன் என வாராது , இளை ஞன் 

வாராது , இளைஞன் என்றாவது , 
‘ இளைனன் என்றாவது வருதல் காண்க . ஈண்டு வரும் ஞ க 
ரம் , ன கரம் மென்மைப்படுதலால் வந்த திரிபேயாம் . 
இந்த ஞ கரமே , மலையாளத்தன்மைப் பெயர்களனைத்தினும் 
ன கரத்திற்குப் பதிலாக வரும் . உயர்திணைப்பொதுப்பால் 
உணர்த்தும் , எதிர்காலம் குறித்த செய்யுள் நடைச் சொல் 
லாகிய மனார் என்பது , ம + அர் என்பதற்குப் பதிலாக 
வந்த சொல்லே யாம் . என்று கூறுவர் என்னும் பொருளில் 
பொதுவாகப் பரவிய வழக்குடைய ‘ என்பர் என்பதற்குப் 
பதிலாக என்மர் 

என்பதுவர , அதற்கும் பதிலாகவே , 
என் மனார் என்பது வந்துளது . 

ஆகவே , தெலுங்கைப்போன்றே , தமிழும் ஈருயிர் ஒலி 
கட்கிடையே உண்டாம் இடைவெளியைத் தடுக்க , ய கரம் , 
வ கரம் போன்ற இடையின எழுத்துக்களையேயல்லாமல் , 

கா . ஒ . - 8 


114 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


ன கரம் போன்ற மூக்கெழுத்தையும் , உடம்படு மெய்யாகப் 
பண்டு மேற்கொண்டிருந்தது என்று கோடற்குரிய சான்று 
களும் உள்ளன என்பது உறுதியாயிற்று , ஆனால் , வ கர 
மாகத்திரிதல் , ன கரத்திற்கு இல்லை என்ற தடையெழல் 
கூடும் ; அதை யானும் ஒப்புக்கொள்கிறேன் . ஆனால் , 
உடம்படுமெய்யாய் வந்து ஈருயிரிடையுண்டாம் இடை 
வெளிப்போக்கும் பணியினைப் பண்டுமேற்கொண்ட மூக் 
கெழுத்து ம கரமே ; ன கரமன்று என்று கொள்ளின் , 
எல்லாத்தடைகளும் நீங்கும் . ஒருபக்கம் ன கரமாகவும் , 
மற்றொரு பக்கம் வ கரமாகவும் மாறும் இயல்பு , ம கரத் 
திற்கு உண்டு , 

தெலுங்கு ன கரத்திற்குப் பதிலாக , 
மகரத்தைப்பண்டு மேற்கொண்டிருந்தது என்பது , சான்று 
களற்ற , இடத்திற்கேற்றவாறு நாமே கொண்டு கூறும் 
முடிபன்று ; உடம்படுமெய்யாகவரும் ன கரத்திற்கிணை 
பான , ‘ னி அல்லது னு , சிற்சில இடங்களில் அனுஸ்வார 
மகரத்திற்குப் பதிலாக வரும் என்பது முன்னரே காணப் 
பட்டது . 

எண்ணிடைச்சொல் , காலம் கடந்த வினையிடை 

க இரு இடங்களில் , பழைய தமிழ் மகரத்திற் 
குப் பதிலாகத் தெலுங்கு ன கரம் வருகிறது . ஈருயிர்கட் 
கிடையுண்டாம் இடைவெளியைத் தடுக்கச் சிற்சில இடங் 
களில் , ன கரத்திற்குப் பதிலாக , ம கரமும் உடம்படுமெய் 
யாகவரும் . சமஸ்கிருதத்திலும் , வேற்றுமை யுருபேற்க 
நிற்கும் சொற்களுக்கும் , வேற்றுமையுருபுகட்கும் இடை 
யில் , பயின்ற வழக்குடைய ன கரத்திற்குப் பதிலாக , மிகப் 
பழைய ம கரம் நுழைக்கப்பெறும் . தெலுங்கில் , இரண் 
டாம் வேற்றுமை உருபின்முன் எளிமையும் , தெளிவும் 
குறித்துவந்த சாரியையாக னி அல்லது னு வரும் இடங் 
களிலெல்லாம் , பழங்கன்னட மொழியில் ம கரம் வருவ 
தும் ஈண்டுக் குறிப்பிடத்தக்கதாம் . 


துளுமொழியில் , ஒரோவழி , ன கரம் , உடம்படு மெய் 
யாக வரும் . உயிரெழுத்துக்களை முதலாகவுடைய சுட்டுப் 
பெயர்கள் , பெயரெச்சங்களோடிணையத் தோன்றும் வினை 
யாலணையும் 

பெயர்களில் , அவ்விரு சொற்களுக்கும் 


ஒலி 


115 


இடையே , தமிழும் , கன்னடமும் , தெளிவும் , எளிமையும் 
குறித்து வ கரத்தை நுழைக்குமெனின் , துளு , அவ்விடங் 
களில் , ன கரத்தை நுழைக்கும் . செய்கிறவன் எனப் 
பொருள் தரும் அம்மொழிச்சொல் , மள்புனாயே ( மள்பு + 
“ ன் + ஆயே ) . இகர ஈறாக முடியும் இறந்தகால வினை 
யெச்சங்களுக்குப்பின் , ன கரத்தை மேற்கொள்வதில் , 
தமிழும் , துளுமொழியை யொத்துளது . பண்ணினவன் 
என்ற தமிழ்ச்சொல்லை , வந்தவன் எனப் பொருள்படும் 
பத்தினாயெ என்ற துளுமொழிச் சொல்லோடு ஒப்பிடுக. 
தமிழ் , ய கரத்தை மேற்கொள்ளும் இடங்கள் சிலவற்றில் , 
துளு , ன கரத்தை மேற்கொள்ளும் . துரையவர்கள் 
துரை + ய் + அவர்கள் ) எனத் தமிழில் வருவது , துளு 
மொழியில் , தொரெனாகுலு ( தொரெ + ன் + ஆகுலு ) 
என்றே வரும் . அம்மொழியில் , அம்மனாகுளு என வரு 
வது , தமிழில் அம்மை அவர்கள் என உயிரிரண்டும் 
ஒருங்கு ஒலிக்கவே வரும் , தொழில் நடந்த காலத்தை 
யுணர்த்தும் அக என்ற வினையெச்ச உருபு , வினைவேர்ச் 
சொற்களோடு இணைக்கப் படுவுழி , ஈருயிர்கட்கிடையே 
‘ ன கரம் நுழைக்கப்பெறும் . செய்தபோது எனப்பொருள் 
படும் துளுமொழிச்சொல் , மள்புனக ( மள்பு + ன் + 
அக ) என்பதாகும் . ஈண்டுக்கூறிய எடுத்துக்காட்டுக் 
களோடு தெலுங்கின் த்ருத இனச்சொற்களில் வரும் 
ன கரத்தையும் ஒப்பிடுக . துளுமொழியில் தேற்றேகாரம் , 
தனக்கு முன்வரும் உயிரெழுத்திற்கேற்ப , தமிழில் உள்ள 
வாறு யே அல்லது வே என ஆவதேயல்லாமல் , அ கர 
உயிருக்குப்பின்னும் , சில இடங்களில் , எ கரத்திற்குப் பின் 
னும் ‘ னே என ஆதலும் உண்டு , அவனே எனப் பொருள் 
படும் அம்மொழிச்சொல் , ஆயெனே ( ஆயே + ன் + ஏ ) 
என்பதாம். ஆ , ஓ என்ற வினாவிடைச்சொற்களின் முன் , 
தமிழ் வ கரத்தை நுழைப்பதேபோல் , துளு அப் பொரு 
ளில் வரும் , 

ஏ கார , ஓகாரங்களின் முன், ன 
கரத்தை நுழைக்கும் . 

இப்பொழுது நாம் ஆராய்ந்துகண்ட உடம்படுமெய் 
யினை மேற்கொள்ளும் முறையில் , திராவிட மொழிகள் , 


- 


சர , 


116 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


சமஸ்கிருதமொழியோடு ஓரளவு ஒத்திருப்பினும் , அவை 
கிரீக்மொழியோடே பெருமளவு ஒத்துள்ளன 

என்பதை 
யும் தனித்தனிநின்ற இருசொற்கள் இணைய வந்துழிவந்த 
ஈருயிர்கட்கிடையே உடம்படுமெய் புணர்க்கும் முறை , கிரீக் 
மொழி முறையொன்றோடு மட்டுமே ஒத்துளது என்பதை 
யும் , இந்நூலைப் படிப்பார் அனைவரும் தவறாது காண்பர் . 
திராவிடமொழியில் , இவ்வழக்காறு பெற்றிருக்கும் அத் 
துணைச் சிறந்த இடத்தையும் , அஃது ஆண்டுப் பெற்றிருக் 
கும் அத்துணை வளர்ச்சியையும் , அது சமஸ்கிருதத்தில் 
பெறவில்லை யென்பதை நோக்கின் , திராவிட மொழிகள் , 
இவ்வழக்காற்றைச் சமஸ்கிருதத்தினின்றே பெற்றன எனக் 
கொள்வது பொருந்தாமை பெறப்படும் . 


ஒே 


திராவிடமொழி ஒவ்வொன்றிலும் , உடம்படுமெய்யாக 
ஒரோ வழி , ர கரமும் வரும் என்பது ஈண்டுக்குறிப்பிடத் 
தக்க தாம் . காப்பாற்று எனப்பொருள்படும் முன்னிலை 
யொருமை யேவலாகிய கா என்பதன் பன்மை , காவும் என 
வாராது , காரும் என்றே வரும் . பெயர்ச்சொல்லிற்கும் , 
வேற்றுமையுருபிற்கு மிடையில், கன்னடம் வழக்கமாக 
மேற்கொள்ளும் வ கர , ன கர , ‘ த கரங்களுக்குப் பதிலாக , 

ழி , ர அல்லது அர் என்பதை மேற்கொள்கிறது . 
கரியதனுடையது எனப் பொருள் படும் அம்மொழிச் சொல் 
கரிதர ( கரித் + அர் + அ ) என வருதல் காண்க . ஈண்டு 
வந்த அர் , அத் என்பதன் பிறிதொரு வடிவே , தெலுங் 
கில் , சில பெயர்ச்சொற்களுக்கும் , பெண்பால் உணர்த்த 
வரும் ‘ ஆலு என்ற விகுதிக்கும் இடையே , தெளிவும் , 
எளிமையும் குறித்து , ர கரம் நுழைக்கப்பெறும் . அழகிய 
பெண் எனப் பொருள்படும் அம்மொழிச்சொல் சுந்தரு 

என்பதாம் . இச்சொல்லை அப்பொருள் குறித்த 
சௌந்தரியவள் என்ற தமிழ்ச்சொல்லோடு ஒப்பிடுக . 
இதில் , இரு சொற்களுக்கும் இடையில் வழக்கமாகவரும் 
வ கரமே வந்துளது காண்க . தெலுங்கில் , பிற இடங்களி 
லும் , எளிமையும் தெளிவும் குறித்து , ர கரம் நுழைக்கப் 
பெறும் . இலைவீடு எனப் பொருள்படும் அம்மொழிச் 


ராலு 


. 

117 
சொல் , பொதரில்லு ( பொத + ர் + இல்லு ) என்பதா 
கும் ; ‘ பொத = இலை ; இல்லு = வீடு . 

கன்னடமொழியில் , இறந்தகால வினையெச்ச விகுதி 
யாகிய இ கரத்திற்கும் , வினைமுற்று விகுதிக்கும் இடை 
யில்வரும் த கரம் , தோற்றத்தில் , இறந்தகாலங் காட்டும் 
இடைநிலையேயாயினும் , இப்போது , அது , எளிமையும் , 
தெளிவும் குறித்த உடம்படுமெய்யாகவே 

நுழைக்கப் 
பெறுகிறது . மாடித ( மாடி + த் + அ ) = செய்தன ; 
இத் தகரம் , தெலுங்கிலும் , தமிழிலும் ன கரமாக மாறும் ; 
தமிழில் , அது , மேலும் ய கரமாக மெலிதலும் செய்யும் . 
பண்பையும் , அப் பண்புடைப் பொருளையும் குறிக்க வரும் 
இரு தெலுங்குச் சொற்கள் புணர்ந்துழி அவ்விரு சொற் 
களுக்கும் இடையே , இதே தொழில் குறித்து , சில இடங் 
களில் ட கரம் வரும் . கூரிய அம்பு எனப்பொருள்படும் 
அம்மொழிச்சொல் கறகு டம்மு ( கறகு + ட் + அம்மு ) 
என்பதாம் . இதில்வரும் ட கரம் , டி என்பதோடு ஒற் 
றுமையுடைத்து என்பதிலும் , பண்டு , சாரியையாகவே 
வழங்கப்பட்டது என்பதிலும் எனக்குச் சிறிதும் ஐய 
மில்லை . வ கரவுடம்படு மெய்யினைத் தமிழ் மேற்கொள் 
ளும் இடங்களில் , தெலுங்கு , ஒரோவழி க கரத்தினை 
கில் ஆருகுரு என்றும் வரும்; ஆருவுரு என்றும் வரும் . 
க கரமும் , சில இடங்களில் அவ்வாறு வரும் ; பதினொன்று 
என்பதைக் குறிக்கும் அம்மொழிச்சொல் பதகொண்டு 
( பத + க் + ஒண்டு ) வருதல் காண்க . 
எனப் பொருள்படும் வாடு என்பதற்குப் பதிலாக, காடு 
என்பதும் , அவர் எனப் பொருள்படும் வாரு , என்பதற் 
குப் பதிலாக, காரு என்பதும் வருவது தெலுங்கில் 

கரத்திற்குப் பதில் க கரம் வரும் என்பதற்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டுக்களாம் . 


என 


அவன் 


118 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


AL 


அ . ஒலிநயம் குறித்து ஓரினப்பட்ட 

உயிர் வரிசை 
பின்னிஷ் , துருக்கி , மங்கோலிய , மஞ்சு போன்ற 
சித்தியமொழிகள் எல்லாவற்றிலும் , ஒலிநயம் குறித்து 
உயிர் ஓரினப்படல் என்ற ஓர் ஒலிமுறை மேற்கொள்ளப் 
படுகிறது . ஒருசொல் அல்லது ஒரு வேர்ச்சொல்லின் ஓர் 
அசையில் வரும் ஓர் உயிர் , அவ் அசையைத் தொடர்ந்து 
வரும் அசைகளிலும் தன்னோடொத்த, 

அதாவது தன் 
இனத்தைச்சேர்ந்த உயிர் ( துருக்கிமொழி உயிர்கள் நால் 
வகைப்படும் ) வருவதையே விரும்புவதோடு , அதற்கேற்ப 
அவ்வுயிர்களை மாற்றவும் செய்யும் என்பதே அவ்வொலி 
முறையாம் . அவ்வொலிமுறை இன்றைய பர்ஷயமொழி 
யிலும் இருந்தது என்பதைக் காட்டும் சில அடிச்சுவடுகள் 
அம்மொழியில் உள்ளனவேனும் , அது , சித்திய இன 
மொழிகள் எல்லாவற்றிலும் கலந்திருந்ததாகத் தோன்று 
வதோடு , அம்மொழிகள் அனைத்தும் ஒரு மூலத்தினின் 
றும் தோன்றினவே என்ற கொள்கையை நிலைநாட்டவல்ல 
நல்ல சான்றாகவும் கொள்ளப்படுகிறது . 

ஒலிநயம் குறித்து உயிர் ஓரினப்படல் போன்ற ஒலி 
முறை , தெலுங்குமொழியிலும் இருக்கக்காணலாம் . இதன் 
அடிச்சுவடு எல்லாத் திராவிட மொழிகளிலும் காணப்படி 
னும் , சிறப்பாகத் துளுமொழியொன்றே , இம்முறையில் 
தெலுங்கோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுளது . ஆனால் , 
இம்முறை , தெலுங்குமொழி யொன்றிலேயே , தெளிவு 
கவும் , முறையாகவும் இடம்பெற்றுளது . தெலுங்கில் , 
இவ்வொலிமுறையின் ஆட்சி , இ , உ 

இ , உ என்ற இரு உயிர் 
களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுளது . முன்னிற்கும் 
உயிரெழுத்திற்கேற்ப , உ கரம் , இ கரமாகவும் , இ கரம் , 
உ கரமாகவும் திரிவதில் , தெலுங்கு ஒலிமுறை , சித்திய 
மொழிமுறையோடு முழுதும் ஒத்துளது . அம்முறைப் 
படி , இ , ஈ , ஐ என்ற உயிர்களுக்குப் பின்வரும் எண் 
ணிடைச்சொல் னி எனவும் , உ கரத்திற்கும் , ஏனைய 
உயிர்களுக்கும் பின்வரும் எண்ணிடைச்சொல் னு 


2 


என 


ஒலி 


119 


கள் 


வும் ஆம் . அவ்வாறே நான்காம் வேற்றுமை உருபாகிய 
கு , இ கர , ஈ கார , ஐ காரங்களுக்குப்பின் கி என 
மாறும் . மேலே கூறிய எடுத்துக்காட்டுகளில் , இணைய 
வந்த உருபுகளில் வரும் உயிர்களே , அவ்வுருபுகள் எந்தச் 
சொற்களோடு இணைக்கப்பெறுகின்றனவோ , அச்சொற் 
களில் வரும் உயிர்களுக்கினமாக மாற்றப்பட்டுள்ளன . 
ஆனால் , பெரும்பாலான சொற்களில் , இணையவந்த வுருபு 
கள் , தாங்கள் பெற்றுள்ள உயிரை மாற்றி விடாமல் , தாங் 

எந்தச் சொற்களோடு இணைக்கப்பட்டுள்ளனவோ , 
அச்சொற்களில் வரும் 

உயிர்களையும் , தங்களுக்குப் 
பின்னர் , தங்களோடு இணைக்கப்பட்ட உருபுகளில் வரும் 
உயிர்களையும் தம் உயிருக்கு இன மாக மாற்றுகின்றன . 
தெலுங்கில் பன்மை குறிக்கும் விகுதிலு என்பது . 
கத்தி என்ற பெயர்ச்சொல்லோடிணைந்தவழி , அச்சொல் 
விதிப்படி கத்திலு என வருதல் வேண்டும் ; ஆனால் ,, 
பன்மை குறிக்கும் அவ்விகுதியில் வந்த உயிர் , அப்பெயர்ச் 
சொல்லில் வந்த உயிரினும் அழிக்கலாகா ஆற்றல் வாய்ந்த 
தாகலின் , அப் பன்மைச்சொல் கத்துலு என ஆகிறது . 
அவ்வாறே கி என்ற நான்காம் வேற்றுமை உருபேற்ற 
கத்தி என்ற ஒருமைப்பெயர்ச்சொல் , கத்திகி எனவரவும் , 
அவ்வுருபேற்ற அச்சொல்லின் பன்மை , கத்திலகி 
வாராது , கத்துலகு என்றே வரும் . ஈண்டுப் பன்மை 
யுணர்த்த வந்த ல என்பதற்கும் அம்மொழிப் பன்மை 
யுருபாகிய லு என்பதன் ஆற்றலுண்டு ஆதலின் , அது , 
கத்தி என்பதைக் ‘ கத்து என மாற்றியதோடு , நான்காம் 
வேற்றுமை ஒருமை உருபாகிய கி என்பதையும் ‘ கு என 
மாற்றும் ஆற்றலுடைத்தாயிற்று . 
தெலுங்கு வினைச்சொல்லுருபுகளுள் , 

மிகச்சிறப் 
புடைய வுருபு ,அவ்வினைக்குக் காலம் கற்பிக்கும் காலங் 
காட்டும் இடைநிலைகளாம் . அவ்விடை நிலைகளின் வலிக்கும் 
ஆற்றலால் , அவ்விடைநிலைகளோடு இணைக்கப்பெறும் 
திணை பால் உணர்த்தும் விகுதிகளில் வரும் உயிரெழுத்துக் 
களேயல்லாமல் , அவ்வினை வேர்ச்சொல்லில் வரும் சிறப் 


என 


120 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்ற 


இடைநிலை 


என் 


பில்லாவுயிரெழுத்துக்களும் , அவ்விடைநிலைகளில் வரும் 
உயிரெழுத்திற்கினமாக மாற்றம் பெறும் . தெலுங்கில் , 
ஆற்றலுடையனாகு எனப் பொருள்படும் கலு 
சொல்லும் , வரையறையில்லா இறந்தகால 
யாகிய ‘ து என்பதும் , நான் எனப்பொருள்படும் நேனு 
என்ற சொல்லடியாகப் பிறந்த னு என்ற தன்மை 
யொருமை விகுதியும் சேர்ந்து , நான் ஆற்றலுடையேன் 
எனும் பொருள்பட , கலுகுதுனு 

ற தன்மை 
யொருமை காலங்கடந்த இறந்தகால வினைமுற்று தோன் 

இதற்குமாறாக , தன்மையொருமை இறந்தகால 
இடைநிலையாகிய ‘ தி என்பதில் வரும் இ கரவுயிரின் 
வலிக்கும் ஆற்றலால் , தன்மை ஒருமை இறந்தகால வினை 
முற்றுக்களில் வரும் கலுகு என்ற இறந்தகால வினை 
யெச்சம் , கலுகி என மாறாமல் , கலிகி எனமாறும் . 
அதனால் , 

தன்மையொருமை இறந்தகால வினைமுற்று , 
‘கலுகிதினு என ஆகாது , கலிகிதினி என்றே ஆகும் . 
ஈண்டுக் கலு என்ற வேர்ச்சொல் , கலி என்றாயிற்று .. 
நேனு என்பதன் அடியாகப் பிறந்த னு என்பதும் னி 
என்றாயிற்று . ஆக இவ்விருமாறுதல்களும் , அம்மொழி 
யின் இறந்தகாலம் உணர்த்தும் மிகப் பழைய இடைநிலை 
யாகியு தி என்பதற்கு இனமாகத் திரிந்துவிட்டன . 


1 


தெலுங்குமொழி ஒலிமுறையிற் காணப்படும் இச் 
சிறப்பியல்பு , சித்தியமொழிகளில் காணப்பெறும் ஒலிநயம் 
குறித்து உயிர் ஓரினப்படல் என்ற முறையோடு முழுதும் 
ஒத்தும் , இந்தோ - ஐரோப்பிய மொழிகளில் நிலவும் முறை 
யோடு பெரிதும் மாறுபட்டும் காணப்படுகிறது . தெலுங்கு 
வினைச்சொற்களில் வரும் வினைமுற்று விகுதிகள் , அவ் 
வினை பெற்றிருக்கும் காலங்காட்டும் இடைநிலைக்கேற்ப 
மாறுபடுவது , கிரீக் , இலத்தீன் மொழிகளில் , அம்மொழி 
வினைமுற்று விகுதிகள் , அவ்வினைச்சொற்களின் காலமாறு 
பாட்டிற்கேற்ப மாறுபடுவதோடு ஒப்பு காணப்பட்டது . 
ஆனால் , அம்மொழிகளில் உண்டாம் அம்மாறுபாடு , 
தளிவும் , எளிமையும் ஒன்றே குறித்து எழுந்துள்ளன 


121 


வாகவும் , திராவிடமொழிகளில் உண்டாகும் மாறுபாடு , 
இன்றும், அம்மொழியாட்சியில் காணப்படுவதாய , 
மாற்றப்படாத , ஒழுங்கான ஒலிமுறை பற்றி எழுந்தன 
வாகும் . 

இவ்வொலி முறைக்கான எடுத்துக் காட்டுக்களை , அம் 
முறை முழுவளர்ச்சிபெற்றிருக்கும் தெலுங்குமொழிச் 
சொற்களினின்றே மேற்கொண்டேன் என்றாலும் , அம் 
முறை , அவ்வினமொழி ஒவ்வொன்றிலும் உளது என்ப 
தற்குரிய அடிச்சுவடுகள் உள்ளன . கன்னடமொழி வினைச் 
சொற்களில் , தமக்கு முன் வரும் உயிரெழுத்துக்களுக் 
கேற்ப , அவ்வினைமுற்று விகுதிகளில் வரும் உயிரெழுத்துக் 
கள் , உ , எ , இ என மாறிவரும் . மாடுத்தேவ் - எ , 
நாங்கள் செய்கிறோம் ; ‘ மாடுத்தீர் - இ = நீங்கள செய் 
கிறீர்கள் ; மாடிதெவ் -உ = நாங்கள் செய்தோம் . ஈருயிர்கப் 
கிடையே உண்டாம் இடைவெளியைத் தடுக்கும் முறை 
யில் , திராவிடமொழிகள் , இந்தோ - ஐரோப்பியமொழி 
களைப் பின்பற்றினவாகக் காணப்படினும் , ஈண்டுக்கூறிய 
இவ்வொலிமுறையால் , சித்தியமொழியாட்சி , திராவிட 
மொழிகளில் இடம்பெற்றிருப்பது தெளிவாகத் தோன் 
றும் . 


. 


அசை பிரித்தல் 
நனிமிக எளிமையும் , மெய்யெழுது இணை வதை மறுப் 
பதும் திராவிட மொழிகள் மேற்கொள்ளும் அசைபிரிப்பு 
முறையின் சிறப்பியல்புகளாம் . இச்சிறப்பியல்பு , அவ்வின 
மொழிகள் பலவற்றுள்ளும் , திருந்திய மொழிப் பண்பாட் 
டினை மிகப் பழைய காலத்திலேயே பெற்று விளங்கும் தமிழ் 
மொழிக்கே மிக்க உரிமையுடையதாகவுளது . 

தெலுங்கு , 
கன்னட , 

மலையாளங்களில் , சமஸ்கிருதமொழியினின்றும் 
மேற்கொள்ளப்படாதனவும் , அம்மொழியாட்சியால் மாற் 
றப் படாதனவும் ஆகிய மிகப் பலவாய பழந் திராவிடச் 
சொற்களும் , தமிழில், சமஸ்கிருதத்தினின்றும் வந்து 
வழங்கும் சொற்களும் அடங்க , உள்ள எல்லாச் சொற்களும் , 


122 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கீழ்க்குறிப்பிடும் முறைப்படியே அசை பிரிக்கப்படும் . ஸ்ட் 
ரெங்க என்ற ஆங்கிலச் சொல்லில் ஸ்டர் என வருவதைப் 
போல் , அசைமுதற்கண் , இரண்டு அல்லது மூன்று மெய் 
யெழுத்துக்கள் இணைவது ஏற்புடைத் தன்று . ஒரு சொல் 
லில் , முதற்கண் நிற்கும் அசையிலேயே யல்லாமல் , அச் 
சொல்லில் தொடர்ந்து வரும் ஏனைய அசைகளிலும் , அசை 
முதற்கண் தனிமெய்யே வருதல்வேண்டும் .. 

பல அசை 
களைக் கொண்ட ஒரு சொல்லின் இடையில் , ஓரசை மெய் 
யீறாக முடிய , அதை யடுத்து வரும் அசை மெய்ம்முதலா 
யின் , அடுத்து அடுத்து வந்த அவ்விரு மெய்களும் , ஒன்று , 
ஓரினப்பட்டு ஒன்றாதல் வேண்டும் ; அல்லது , அவ்விரு 
மெய்கட்குமிடையே , உயிரொன்று நுழைக்கப் பெறல் 
வேண்டும் . மொழி முதற்கண்ணே யல்லால் , சொல்லின் 
ஈற்றிலும் , ஸ்ட்ரெங்த் என்ற ஆங்கிலச் சொல்லில் பங்க 

வருவதைப்போல் , மெய்யெழுத்துக்கள் இரண்டோ , 
மூன்றோ இணைந்து வாரா ; தெலுங்கு , துளு , 

கன்னட 
மொழிகளில் , ஒவ்வொரு சொல்லும் உயிரீறாகவே முடியும் . 
தமிழில் , உயிரெழுத்துக்கள் , ல கரம் , ர கரம் போன்ற 
தனி இடையின மெய்கள் , ன கரம் , ம கரம் போன்ற தனி 
மெல்லின மெய்கள் ஆக இவையே ஈறாக வரும் . இம்முறை 
யில் , மலையாளம் , தமிழோடு பெரிதும் ஒத்துளது என்றா 
லும் , உயிரீறாக முடிவதையே அது பெரிதும் விரும்பு 
கிறது . அசை பிரிவின் இம்முறை , சமஸ்கிருத முறை 
யோடு 

முற்றிலும் முரண்பட்டிருத்தல் தெளிவுறப் 
புலனாம் . 


என 


தமிழில் , சொற்களுக்கிடையில், இடையே உயி 
ரெழுத்து வழங்கப்பெறாமல் , இரண்டு மெய்யெழுத்துக்கள் 
இணைந்து நிற்கும் இடங்கள் இவைகளேயாம் : ங் , ஞ் , 
ண் , ந் , ம் , என்ற மெல்லெழுத்துக்கள் ஐந்தும் , தமக்கு 
னமான வல்லெழுத்துக்கள் தம்மைத் தொடர , பங்க் , 
ஞ்ச் , ட்ண் , ‘ ந்த் . ம்ப் , என வரும் . ங்ங் , ஞ்ஞ் , ண்ண் , 
நந் , ம்ம் , ண்ம் , நீம் , என்பனவும் வரும் ; க்க் , ச்ச் , 
பட்ட , த்தி , ப்ப் , ற்ற் என வல்லொலி வல்லெழுத்துக்கள் 


ஒலி 


123 


இணைந்தும் வரும் ; ள் என்பதும் வரும் ; டக் , ட்ப் . 
ற்க் , ற்ச் , ற்ப் என்பனவும் வரும் ; ‘ ன்ன் என்பதும் வரும் . 
ட்க் , ட்ப் , ற்க் , ற்ச் , ற்ப் , என்பனவும் வரும் ; வ்வ் ‘ ல்ல் , 
ய் ன்ற் , என இவையும் இணைந்து வரும் . தமிழில் , ழ்ந்த் , 
ய்ந்த் , என மெல்லிய வொழுகலோசையுடைய இம் மூன்று 
மெய்யெழுத்துக்களே , 

மூன்றாக இணைந்து 

வரும் . 
தமிழொலி முறை , ஈண்டுக் கூறிய மெய்யெழுத்துகளே . 
சொற்களுக்கு இடையில் , இடையே உயிர் இடப்பெறாமல் 
இணைந்துவர இசைகிறது . இவையல்லாப் பிற மெய்யெழுத் 
துக்கள் இணையவரின் , ஒன்று , அவற்றுள் முன்னிற்கும் 
மெய் , பின் வரும் மெய்யாக மாற்றப்படும் ; அல்லது , தமிழர் 
தம் ஒலிக்கரணங்கள் , அவ்விரு மெய்களையும் , தனித்தனியே 
பிரித்து நன்கு ஒலிப்பதற்கேற்ப , அவ்விரு மெய்கட்கு 
மிடையே , உயிர் இடப்பெறும் . பிற திராவிட மொழி 
களில் , சமஸ்கிருதமொழி யாட்சி ஆற்றலால் , மூக்கெழுத் 
துக்கள் , மெல்லொலி வல்லெழுத்துக்களோடே பல்லாமல் , 
வல்லொலி வல்லெழுத்துக்களோடும் 

இணை கின்றன ; 
அனுப்பு எனப் பொருள்படும் தெலுங்குச் சொல் , பம்பு 
எனவும் , எட்டு என்ற பொருள் படவரும் கன்னடச் சொல் 
எண்டு எனவும் வருதல் காண்க . இம்முறை , திராவிட 
முறையோடு முற்றிலும் முரண்பட்ட முறையாம் என்று 
கருதுமளவு , தமிழ்மொழி , இம்முறையைப் பெரிதும் 
வெறுக்கிறது . சமஸ்கிருதச் சொற்களைத் தமிழ்ப் படுத்து 
மிடத்துப் பெரிதும் ஆளப்படும் இ கரவுயிரே, இணைந்து 
வாரா இரு மெய்யொலிகளைப் பிரித்து ஒலிக்கு மிடத்தும் 
இடையில் நுழைக்கும் எழுத்தாக வருகிறது . சில இடங் 
களில் , இ கரத்திதகுப் பதிலாக , உ கரமும் மேற்கொள் 
ளப்படும் . ப்ர என்ற சமஸ்கிருத முன் இணை , தமிழில் , 
இ கர உயிரை இடையேபெற்று , பிர எனவரும். க்ரிஷ்ண 
என்ற சொல் , கிருட்டினன் எனவும் கிட்டினன் எனவும் 
வரும் . சமஸ்கிருதத்தில் வரும் , த்ய , த்வ , க்ய போன்ற 
மெல்லொலி மெய்யெழுத்துக்களின் இணை களும் , தமிழில் , 
‘ திய , திவ , கிய எனப் பிரிக்கப்படும் . இணைந்துவாரா 

மெய்யெழுத்துக்களில் , முதற்கண்வரும் மெய் 


124 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என்றா 


யெழுத்து , இடையில் உயிரிடப்பெற்று பிரிக்கப்பட்டுத் 
தனியசையுடையதாக ஆக்கப்படுமாயின் , அவ்வாறு பிரிக் 
கப்படும் அம்முதல் மெய் , இடையே உயிர் நுழைதற்கு 
முன்னர் , இரட்டிக்கப்பெற்று வல்லொலி வல்லெழுத்தாக 
மாற்றப்பெறும் . ‘தத்வ என்ற சமஸ்கிருதச் சொல் 
" தத்துவம் என ஆதலும் , அப்ரயோஜன என்ற சொல் , 
அப்பிரயோஜனம் என ஆதலும் காண்க . 

தமிழில் , அசைமுறையிற் காணப்படும் இவ்வியல்பு 
களின் விளைவாகவும் , சொல்லுருபுகள் அனைத்தும் ஒட்டுத் 
தன்மையுடையவாய் இருப்பதன் விளைவாகவும் , சமஸ்கிருத 
மொழியோடும் , ஐரோப்பிய மொழிகளோடும் ஒப்பிட்டு 
நோக்குமிடத்து , தமிழ் , ஒலிகளால் நிறைந்து , நீண்ட 
சொல்லுருவங்களை உடையதாகத் தோன்றுகிறது . 
லும் , ஒவ்வொரு அசையும் எளிமையுடையதாகவும் , 
பெரும்பாலான அசைகள் குறுகியன வாகவும் இருப்பதன் 
விளைவாற்றோன்றும் விரைந்து ஒலிக்கும் தன்மை , நெருக்க 
மும் , சுருக்கமும் இன்மையால் நேர்ந்த குறையை நிறை 
வாக்குகிறது . 

பின்னிஷ் , அங்கேரிய மொழிகளும் , அவ்வினத்தைச் 
சேர்ந்த பிற மொழிகளும் , அசையின் தொடக்கத்தே 
தனி மெய் வருதலையே ஏற்றுக்கொள்ளும் . அங்கேரிய 
மொழி வழங்கும் மாகியர் இனத்தான் ஒருவன் , இரு 
மெய்களை முதற்கண் பெற்றுவரும் பிறமொழிச் சொற்களை 
ஒலிக்க நேர்ந்தால் , அவ்விருமெய்களுக்கிடையே, உயி 
ரெழுத்தொன்றை நுழைத்துப் பிரித்தே ஒலிப்பன் . 
பக்ரால் என்ற பிறமொழிச் சொல் , அவன் வாயில் , 
கிராலி என்றே வரும் . இணைந்து வரும் இரு மெய் 
களில் , முதல் மெய் , இஸ்ஸொலி எழுத்தாயின் , அது , ஓர் 
உயிரெழுத்தைத் தனக்கு முன்னே பெற்றுத் தனியசை 

ஆக்கப்பெறும் . ‘ ஸ்கொல என்ற சொல் , இஸ் 
கோல என்றாகும் . தங்கள் மக்களை ஆங்கிலப் பள்ளிக்கு 
அனுப்பும் தமிழ் நாட்டுப் பெற்றோர்கள் , இஸ்கூலுக்கு 
அனுப்பினோம் " என்று ஒலிப்பதைக் கேட்கும் , இந்நாட்டில் 


பாக 


ஒலி 


125 


வந்து 


இன்றைய 


வாழும் ஐரோப்பியர் ஒவ்வொருவரும் , மேலே 
எடுத்துக்காட்டிய அங்கேரிய ஒலிப்புமுறை , தமிழ்முறை 
யோடு எத்துணைப் பொருத்தம் உடைத்தா கவுளது என் 
பதை உணர்வர் . பெகிஸ்டன் எனுமிடத்தே கண்டெடுத்த 
சித்திய மொழிக் கல்வெட்டுக்களிலும் , இதே முறை நிலவு 
வது கண்டுபிடிக்கப்பட்டுளது . அக்கல்வெட்டில் கண்ட 
" ஸ்பர்த என்ற சொல்லைச் சித்திய மொழிப் படுத்துங்கால் , 
அதன் மொழிபெயர்ப்பாளர் , 

தமிழிலும் , 
மாகியர் மொழியிலும் எவ்வாறு எழுதப்படுமோ 

அவ் 
வாறே , அச்சொல்லிற்கு முன் இ கரவுயிர் இணைத்து இஸ் 
பர்த என்றே எழுதியுள்ளார் 

பேராசிரியர் மாக்ஸ்முல்லர் தம்முடைய மொழியறிவு 
பற்றிய சொற்பொழிவுகளின் இரண்டாம் வரிசை 
( Lectures on the Science of Language, Second 
Series . ) என்ற நூலில் , பிற இனங்களைச் சேர்ந்த 
பல்வேறு மொழிகளில் காணப்படும் இதுபோன்ற நிகழ்ச்சி 
கள் பலவற்றை எடுத்துக் காட்டியுள்ளனர்: “ இலத்தீன் 
மொழிச்சொற்கள் பலவும் ஸ்ஸ் , ஸ்த் , ஸ்ப் , 
ஒலிகளை மொழிமுதலாகக் கொண்டுள்ளன ; கி.பி . நான்காம் 
நூற்றாண்டைச் சேர்ந்த இலத்தீன் மொழிக் கல்வெட்டுக் 
களில் இச்சொற்கள் , மொழிமுதற்கண் , “ இ கரவுயிர் 
கொண்டே ஒலிக்கப்பட்டன. ஸ்பிரிதுஸ் என்பது , இஸ் 
பிரிதுஸ் என்றே ஒலிக்கப்பெறும் . கெல்ட்டிக் இனமக்கள் , 
மெய்யெழுத்திற்கு முன் வரும் ஸ கரத்தை, இ கரவுயிர்த் 
துணையின்றி ஒலிக்கும் ஆற்றல் அற்றவராகவோ , அல்லது , 
அச் ஸ கரவொலியையே விரும்பா தவராகவோ காணப்படு 
கின்றனர் . திருவாளர் பாட் என்பார் எடுத்துக் காட்டிய 

பிராட்டானிய நாட்டுச்சொல் எதுவும் , மெய் 
பெழுத்தொன்று 

பின் தொடர்ந்துவர வந்து 
நின்ற ஸ கர எழுத்தை, அது தனக்கு முன்னே ஒலித் 
துணையாக , ய கரத்தைப் பெற்ற வழியல்லது , மொழிமுத 
லாகக் கொள்வதில்லை . மெய்யெழுத்துத் தொடர நிற்கும் 
ஸ கரத்தை 

முதலாகவுடைய பிறமொழிச்சொற்கள் 


என்ற 


வாறு , 


தன்னைப் 


126 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


எவற்றையேனும் கடன் வாங்கினால் , ஸ கரத்தின் முன் 
ய கரத்தை இணைப்பர் அம்மொழியாளர். இலத்தீன் 
மொழிச் சொற்களாய ‘ ஸ் கொல , ஸ்பிரிதுஸ் என்பன 
முறையே , ஸ்கொல் என்றும் ‘ய்ஸ்ப்ர்யத் என்றும் 
மாறி வழங்கும் என்று கூறுவர் திருவாளர் ரிச்சர்டு என் 
பார் . தென் அமெரிக்காவைச் சேர்ந்த பெருநாட்டில் 
சென்று வாழும் 

ஸ்பெயின் நாட்டு மக்கள் , இலத்தீன் 
மொழியை வழங்கும் பொழுது , 

பொழுது , ஸ்டுடியம் 

‘ ஸ்டுடியம் என்பதை 
"‘ எஸ்டுடியம் எனவும் , ‘ ஸ்கொல என்பதை எஸ்கொல 
எனவும் மாற்றியே ஒலிக்கின்றனர் . உரோமானிய இனத் 
தின் ஒரு கிளையாகிய கெல்டிக் மொழிவழங்கும் ஐரோப்பா 
வில் , சொல்லின் முன் உயிர் இணைத்தல் பெரு வழக்காம் 
என்க . 

இலத்தீன் மொழிச் சொல்லாகிய ‘ ஸ்பொரெ , 
பிரெஞ்சுமொழியில் , எஸ்பெரெர் என வரும் . நிலைநிறுத் 
துதல் எனப் பொருள் படும் ‘ ஸ்டபிலிரெ என்ற சொல் 
எஸ்டப்லிர் என மாறி , இறுதியில் எடப்லிர் எனத்திரிந்து 
வழங்கும் . " -- பக்கம் : 195. “ ஒன்றிற்கு மேற்பட்ட 
மெய்யெழுத்துக்களை முதற்கண் பெற்று வரும் சொற்களே , 
பெரும்பாலும் ஒலிச் சிதைவுகட்கு உள்ளாகின்றன . உ 

உயிர் 
களின் இடையீடின்றி , சொல்லின் முதற்கண் , இரண்டு 
அல்லது மூன்று மெய்யெழுத்துக்கள் வரின் , அவற்றைத் 
தெளிவாக ஒலிக்கப் பெருமுயற்சி தேவைப்படுமா தலின் , 
அம்மெய்யெழுத்துக்களில் ஒன்று , மெல்லெனத் தெளி 
வின்றி , மயங்க வொலிக்கப்பெற்று , இறுதியில் கைவிடவும் 
படும் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் . ஆனால், 
மொழிகளின் தொண்டு , ஒலிப்புமுறைக்குத் துணை புரிவ 
தேயாயின் , இததகைய தொல்லை தரும் சொல்லுருவங்கள் 
தோன்றவும் , அனுமதிக்கவும் பெற்றது யாங்ஙனம் என்ற 
வினாவினை பெழுப்ப எவரும் தயங்கார் . அவற்றுள் பெரும் 
பான்மையவான சொல்லுருவருங்கள் , ஒலிச்சுருக்கத் 
தையே , தம் பிறவிக் காரணமாகக் கொண்டுள்ளன . அஃதா 
வது , ஈரசைகளை , ஓசையாக ஒலிக்க முயற்சித்து , காலத் 
தையும் , காற்றையும் குறைத்தல் ; இவ்வாறு அசைகளைக் 
குறைத்துச் சுருங்கிய வாய்பாட்டான் ஒலிக்கத் தொடங் 


ஒலி 


127 


கிய அவர்கள் , அதற்கு விலையாக , மெய்யெழுத் தொலிகள் 
பல வழங்கவேண்டி வந்ததைக் கருத்துட் கொள்ளாரா 
யினர் . ” - பக்கம் : 187. “ ஒருயிராலாய அசைகளை உடைய 
னவும் , தனக்கு முன் ஒரு மெய்யெழுத்தே நிற்கவரும் உயி 
ரெழுத்தாலாய அசைகளைக் கொண்டனவும் , மொழியீறாக , 
என்றும் மெய்யெழுத்தை மேற்கொள்ளாத அசைகளைக் 
கொண்டனவுமாய மொழிகள் , இன்றும் வழக்காற்றில் 
உள்ளன . பசிபிக் கடலிடையே யுள்ள தீவுகளில் வாழும் 
மக்கள் வழங்கும் பொலினீஷியன் மொழிகளின் இயல்பு 
இஃதே. ஹவா ஹியன் என்ற இனத்தார் , இரு மெய்களை 
இணையாக ஒலிப்பது இயலாதென எண்ணுகின்றனர் . சீன 
மொழியில் வரும் எல்லா அசைகளும் , அங்காந்து பிறக் 
கும் ஒலிகளான் ஆம் ; அல்லது , மூக்கொலிகளான் ஆம் . 
பேராசிரியர் பிலீக் என்பாரால் , பா - ன்டு இனம் எனப் 
பெயரிட்டழைக்கப் பெறும் தென்னாபிரிக்க இனத்தைச் 
சேர்ந்த எல்லா மொழிகளும் , எளிய அசைகளையே கொண் 
டிருப்பதில் தம்முள் ஒத்துள்ளன . தென்னாபிரிக்க மொழி 
களில் பிறிதோர் இனத்தைச் சேர்ந்த ஹோட்டென்டாட் 
மொழியில் , மொழிமுதற்கண் வரும் இணைமெய்யெழுத் 
துக்கள் , ஏனைய இனங்களில் உள்ளது போன்றே கைவிடப் 
படும் . காபிர் மொழியில் , பொன் எனப் பொருள்படும் 
‘ கோல்ட் என்ற சொல் இகொலிடெ என ஒலிக்கப் 
பெறும் . வடதுரானிய இனத்தைச் சேர்ந்த உராலிக் , 
பின்னிஷ் மொழிகளை உற்று நோக்கின் , மொழிமுதற்கண் 
இருமெய்கள் வருவதையும் , மொழியீற்றில் எவ்வித மெய் 
வருவதையும் வெறுக்கும் பொதுவியல்பு நிலவுவது காணப் 
படும் . பின்னிஷ் மொழிக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்த 
சொற்கள் எவையும் , இரு மெய்களை முதற்கண் கொள்வ 
தில்லை . அம் மொழியில் , திரிக்கப் பெற்று , மெல்லினப்பட்ட 
மெய்யெழுத்துக்கள் , இரு மெய்கள் போல ஒலிக்கப்படி 
னும் , பண்டு , அவை ஓர் ஒலி உடையனவே . எஸ்தோனியர் , 
இலாப்பியர் , மோர்ட் வீனியன் , ஓஸ்டியாக்கியர் , அங்கேரி 
யர் ஆகிய இவர்கள் வழங்கும் மொழிகள் , சொற்களின் 
ஈற்றில் வரும் . அழுத்தி ஒலிக்கப்பெறும் உயிர்கள் நீக்கப் 


128 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


பெறுவதால் , தனிமெய்யும் , இணைமெய்யும் 

ஈற்றில் 
கொண்ட பெரும்பாலான சொற்களையே பெற்றுள்ளன . 
ஆனால் , உராலிக் இனம் எல்லாவற்றிலும் , அம்மொழியின் 
சிறப்பியல்புகள் தோன்ற விளங்கும் இடம் எங்கு நோக்கி 
னும் , தனி உயிரையும் தனிமெய்யையுமே நாம் காண 
இயலும் . - பக்கம் : 190 

பிராகிருத மொழியிலும் , இன்றைய வட இந்திய 
மொழிகளிலும் , இணை மெய்கள் எவ்வாறு மேற்கொள்ளப் 
படுகின்றன என்பதைத் திருவாளர் பீம்ஸ் என்பார் , ஒப் 
பிலக்கணம் என்ற தம் நூலின் நான்காம் பகுதியில் ,, 
நன்கு ஆராய்ந்து விளக்கியுள்ளார் . இணையாக வரும் மெய் 
யெழுத்துக்களை மாற்றுவதில் , பிராகிருத மொழி மேற் 
கொள்ளும் முறை , ஒரு சில பகுதியில் திராவிட முறை 
யோடு ஒத்துளது . அதுவும் குறிப்பாக , க்த் , த்ப் , என் 
பன போல , 

போல , இடையே உயிர் பெறாமல் , வல்லொலி மெய் 
களே இணை வனவும் , திருவாளர் பீம்ஸ் அவர்களால் , “ வல் 
லினத் தொடர் என வழங்கப் பெறுவனவுமாய இவ்விணை 
வுகளிலேயே , அவ்வொற்றுமை காணப்படும் . இத்தகைய 
டங்களில் , பிராகிருத மொழி முறை , தமிழ் முறையைப் 
போன்றே , முதல் மெய்யை , இரண்டாவது 
இன மாக , மாற்றுவதை மேற்கொள்கிறது . இத்தகைய 
இணை களில் , முதல் மெய் மறைந்து போக , இரண்டாவது 
மெய் இரட்டிக்கப் பெறும் என்று கூறுமுகத்தான் , பிரா 
கிருத மொழி முறையை ஒருவாறு வெளியிடுவர் வரருச்சி 
யார் ; க்த் , என்பது போன்ற மெய்யிணைகள் தூய தமிழ்ச் 
சொற்களில் வருதல் இயலாது . ஆகலின் , பிராகிருத முறை 
யோடு ஒத்த தமிழ்முறை , தற்பவச் சொற்களில் மேற் 
கொள்ளும் முறையோடு மட்டுமே பொருந்தும் . 


மெய்க்கு 


க 0 . 


மெய்ந்நிலை மாற்றம் 
திராவிட மொழிகளில் , விரைவு காரணமாகவும் , 
ஒலித்தெளிவும் , எளிமையும் காரணமாகவும் , மெய்யெழுத் 
துக்கள் , ஒரோவழி , இடம் மாறிவரக் காண்கிறோம் , 


ஒலி 


129 


என 


வந்தது ; 


இம்முறை, பெரும்பாலும் , மக்கள் வழங்கும் கொச்சை 
மொழியிலேயே காணப்படுகிறது என்றாலும் , 
அதற்கு மட்டுமே உரிமை உடையதன்று . 

தமிழில் வரும் தசை என்ற சொல் , இம் மெய்ந் 
நிலை மாற்றத்தின் விளைவால் வந்ததாம் ; மெய்யெழுத்து 
படம் மாறிய காரணத்தால் , வல்லொலி வல்லெழுத்து , மெல் 
லொலி வல்லெழுத்தாக மாறி , சதை 
குதிரை என்ற சொல்லும் , இவ்வாறே, கொச்சைத் தமிழில் 
‘ குரிதை எனப் பெரும்பாலும் ஒலிக்கவும் பெறும் . இச் 
சொல் , குதி என்ற தமிழ்ச் சொல்லடியாகத் தோன்றி 
யிருத்தல் கூடும் என் 

என்ற ஒரு சார் முடிவு , இச் சொல்லின் 
தொன்மை வடிவம் , குதிரை என்பதே என என்னைக் 
கொள்ளுமாறு செய்யினும் , 

செய்யினும் , அப் பொருள் குறிக்கும் 
குர் - ரம் என்ற 

தெலுங்குச்சொல்லில் வரும் வேர்ச் 
சொல்லை நோக்கின் , குரிதை , குதிரை இவ்விரண்டனுள் 
உண்மையான திராவிடப்பழஞ்சொல் 
துணிந்து கூறுவது அரிதே . இம்மெய்ம்மாற்றம் நிகழ் 
வதன் விளைவாக , ஒரு பொருளையே குறிக்க வரும் சொல் , 
தமிழில் ஒரு வடிவிலும் , தெலுங்கு , கன்னடங்களில் , 
அதனினும் மாறுபட்ட வேறு ஒரு வடிவிலும் வரக் காண் 
கிறோம் . நாபி எனப் பொருள்படும் கொப்புள் என்ற 
தமிழ்ச் சொல் , தெலுங்கில் பொக்கிலி எனவும் , மலையா 
ளத்தில் பொக்குள் . பொக்கிள் எனவும் வரும் . கொடி 
களின் தொழிலைக் குறிக்கும் ‘ படர் என்ற தமிழ்ச் சொல் , 
கன்னடத்தில், பரடு என வரும் . ஆகவே , பல்வேறு 
இனங்களைச் சேர்ந்த மொழிகளில் வழங்கும் சொற்களை 
ஒப்பு நோக்கி ஆராயும் பணிமேற்கொண்டார் . மொழி 
களில் மிகுதியாக நிகழும் இந் நிலை மாற்றத்தை மனத்தில் 
இருத்துதல் வேண்டும் . 


எது 


கக . 


உயிர்நிலை மாற்றம் 
மெய்ந்நிலை மாற்றங்களிலும் பெரிதும் வியப்பூட்டும் 
உயிர்நிலை மாற்றங்கள் , தெலுங்கில் நிகழக் காணலாம் . இந் 

கா . ஒ .-- 9 


130 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


உயி 


கிறேன் . 


நிலை மாற்றம் , பெரும்பாலும் , மொழிமுதற்கண் 
ரெழுத்துப் பெற்று , குறுகிய அசைகள் மூன்றாலாக 
சொற்களிலேயே நிகழும் ; அவ்வாறு நிகழும் போது , இரண் 
வதாக நிற்கும் உயிர் மறைந்து போக , மொழி முதல் 
உயிர் , இரண்டாம் அசையில் சென்று தங்கி ; மறைந்து 
போன உயிருக்கு ஈடாக , நீண்டு நெடி லாக்கப்படுவதைக் 
காண்கிறோம் . ஆகவே , ஈண்டு , தெளிவும் , எளிமையும் 
குறித்து உயிர்கள் நிலைமாறுவதோடு , ஒருயிர் , பிறிதோருயி 

இரண்டறக் கலத்தலையும் காணு தல் வேண் 
டும் : இந்நிலை மாற்றங்களை விளக்கும் எடுத்துக் காட்டுக் 
களாக , அண்மையில் உள்ளாரையும் , சேய்மைக்கண் உள் 
ளாரையும் குறிக்கவரும் திராவிடச் சுட்டுப் பெயர்களை 
மேற்கொள்கிறேன் ; அவற்றுள்ளும் , 

அவற்றுள்ளும் , ஒருமைச் சொல் 
விகுதிகாட்டும் வேற்றுமைகளால் பெறும் ஒரு சில தடை 
களையும் நீக்குதற்பொருட்டு , அச்சுட்டுக்களின் ஒருமை 
களை ஒழித்துப் பன்மைச் சொற்களையே மேற்கொள் 

தமிழில் வழங்கும் அச்சுட்டுக்கள் , அவர் , 
‘ இவர் 

என்பனவாம் ; கன்னடம் , இவற்றோடு உ கரம் 
இணைத்து , அவரு , இவரு என வழங்கும் ; ஓரினம் என்ற 
உறவுடைமையால் , இச் சொற்களே தெலுங்கிலும் இருத் 
தல் வேண்டும் என்று எதிர்பார்த்தல் கூடும் ; ஆனால் , அம் 
மொழியை ஆராய்ந்து பார்ப்பின் அவரு என்பதற்குப் 
பதிலாக வாரு என்பதும் , இவரு என்பதற்குப் பதிலாக 
‘ வீரு என்பதும் இருக்கக் காண்கிறோம் . தெலுங்கு 
அஃறிணைச் சுட்டுப் பெயர்கள் , ஈரசைகளான் ஆகியிருப் 
பதால் , எழுவாய்க்கண் வரும் அச்சொற்களில் , இத்தகைய 
உயிர் நிலை மாற்றம் நிகழ்வதில்லை ; அம்மொழிச் சுட்டுக் 

அதி , இதி , என்பன , அது , இது என் 
தமிழ்ச் சுட்டுக்களோடு ஒத்து நிற்றல் காண்க . 

ஆனால், 
அச் சுட்டுக்கள் , ‘ னி என்ற சாரியை இணைக்கப்பெற்று , 
மூவசைச் சொற்களாக ஆக்கப் பட்டுழி , மேலே கூறியது 
போன்ற நிலை மாற்றம் , அவற்றிலும் நிகழக் காண்கிறோம் . 
அதனுடைய என்ற பொருள் தோன்ற அதினி என வரு 
தற்குப் பதிலாகத் தானி என்பதும் , இதனுடைய என்ற 


களாய 


ஒலி 


131 


பொருள் தோன்ற இதினி என வருதற்குப் பதிலாகத் 
‘தீனி என்பதும் வருதல் காண்க . சுட்டுப் பெயர்களே 
யல்லாமல் , இயற்பெயர்களும் , தெலுங்கில் , இத்தகைய 
மாற்றத்தைப் பெறுகின்றன . உரல் என எழுதப் பெற் 
றுப் , பொதுவாக ஒரல் என ஒலிக்கப் பெறும் தமிழ்ச் 
சொல் , தெலுங்கில் ஓரலு என வருதல் வேண்டும் ; ஆனால் , 
ஓரலு என்பதற்குப் பதிலாக ரோலு என்பதையே 
காண்கிறோம் . ஈண்டுக் கூறிய எடுத்துக் காட்டுக்கள் எல்லா 
வற்றிலும் , இரண்டாவது உயிரெழுத்தைப் போக்கி விட்டு , 
அதற்கு ஈடாக , மொழி முதற்கண் வந்த உயிர் , அதன் 
இடத்தில் சென்று நீள்வதாய மாற்றமே நிகழக் கண்டோம் . 
பேராசிரியர் குண்டர்ட் அவர்களால் உயிரெழுத்துக்களின் 
நிலையற்ற தன்மை ” எனப் பெயரிட்டழைக்கப் பெறும் 
இம்மாற்றம் , ல கரத்தையும் , ர கரத்தையும் , இவைபோ 
லும் , பிற மெல்லிய வொழுகலோசை எழுத்துக்களையும் 
தெளிவுபெற ஒலித்தற்குறித்தே நிகழ்கின்றது . 

உயிர் நிலை மாற்றம் என்ற இவ்வொலி முறை யறியப் 
பட்டமையால் , முதற்கண் நோக்கியவழி , தமிழ் , கன்னடச் 
சொற்களோடு முற்றிலும் மாறுபட்டனவாகத் தோன்றும் 
பெரும்பாலான தெலுங்குச் சொற்கள் , உண்மையில் , 
தமிழ் , கன்னட மொழிகளில் காணப்படும் சொற்களே 
யாம் , அல்லது , அவற்றினும் சிறிதே வேறுபட்டனவாம் 
என்பது புலப்படலாயிற்று . அவ்வாறிருக்காது அல்லது 
அதுவல்ல என்ற பொருளில் வரும் ‘காது என்ற தெலுங் 
குச் சொல் , ஆகாது என்ற தமிழ்ச்சொல்லேயாம் என் 
பதும் , இல்லை எனப் பொருள்படும் லேது என்ற சொல் , 
இல்லது அல்லது இலது என்ற தமிழ்ச்சொல்லேயாம் 
என்பதும் விளங்கும் . இவ்வொலி 

இவ்வொலி முறையை ஓரெழுத் 
தான் இயன்ற அசைகளுக்கும் கொண்டு நோக்கின் , இதற் 
குள் எனப் பொருள்படும் . லோ என்ற தெலுங்குச் 
சொல் , உள் என்ற தமிழ்ச்சொல்லோடும் , ஒள் என்ற 
கன்னடச்சொல்லோடும் ஒற்றுமை யுடையதாதல் உணரப் 
படும் . இதுபோன்ற நிலை மாற்றம் , இதனினும் குறைந்த 
அளவில் துளு மொழியிலும் காணப்படுகிறது , 


132 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


2 


மர்து 


1 


> 


கஉ . சிறப்புமெய் - விலக்கல் 
சொற்களுக்கிடையில் , ஒழுகலோசையுடைய இடை 
யின மெய்கள் சிலவற்றை , அவை , சாரியை , சந்திகளைப் 
போன்று சொற்களின் சிறப்பில்லாச் சொல்லுருபுகளாக 
வாராது , வேர்ச் சொற் பகுதியாகவே வருவதையும் நோக் 
காது , மேலும் மெலிவுறச் செய்வது , அல்லது அறவே 
விலக்குவ தாய ஒரு வழக்காற்றினைத் தெலுங்கு , கன்னட 
மொழிகள் மேற்கொண்டுள்ளன ; தமிழ் நெருப்பு. தெ 

தெலுங் 
கில் நிப்பு எனவும் ; எலும்பு , எம்மு எனவும் ; ஒடல் 
எனவொலிக்கப்பெறும் உடல் , ஒள்ளு எனவும் பொழுது , 
‘ பொத்து எனவும் ; எருது , த்து எனவும் ; ‘ மருந்து , 
மந்து எனவும் மாற்றப்படும் . இறுதியில் வந்த ‘ மருந்து , 
துளுவில் 

எனவும் கன்னடத்தில் மத்து 
எனவும் , பழங்கன்னடத்தில் மாது எனவும் ஆம் . தமிழ் 
‘ எழுபது , கன்னடத்தில் எப்பத்து எனவும், எழுப்பு 
(இதன் வேர்ச்சொல் தமிழில் ஏழு ; கன்னடத்தில் எலு ) 
கன்னடத்தில் எப்பிசு எனவும் , தமிழ் கொழுப்பு கன்ன 
டத்தில் ‘ கொப்பெ எனவும் , தமிழ் ‘கொழுமை , துளுவில் 
‘ கொம்மெ எனவும் , தமிழ் எருமை , துளுவில் எர்மெ 
எனவும் , கன்னடத்தில் எம்மெ எனவும் ஆம் . இது 
போன்ற ஓர் இயல்பு , கொச்சைத் தமிழிலும் உண்டு; 
ஆனால் , ஆண்டு , இது , அத்துணை முறையாக மேற்கொள் 
ளப் பெறுவதில்லை . 

இதற்கு மாறாக , சில சொற்களில் , ஒரோவழி தமிழ் 
இழந்துவிடும் சிறப்பெழுத்துக்களைத் , தெலுங்கு இழக்கா 
மல் பெற்றிருக்கக் காணலாம் . உடனிகழ்ச்சிப் பொருளில் 
வரும் மூன்றாம் வேற்றுமைத் தமிழ் உருபு ஓடு என்ப 
தாம் ; தெலுங்கு மொழியை ஆராய்ந்து நோக்கின் , அதில் , 
இவ்வுருபு , ‘ தோட என வருதல் காணப்படும் ; தெலுங்கு 
ட கரம் , தமிழ் ழ கரத்தோடு ஒத்தது என்பது முன்னரே 
விளக்கப்பட்டுளது ; ஆகவே , தெலுங்கு தோட , தமிழ் 
தோழ என்ற சொல்லோடு ஒப்புடையதாகும் ; தோழி 
அல்லது தோழமை என்ற சொல் நட்பு அல்லது உடனுறை 


ஒலி 


133 


. 


வோன் என்னும் பொருளில் தமிழில் வழங்குகிறது . இப் 
பொருள் , தெலுங்குத் தொகைச் சொற்கள் பலவற்றிலும் 
காணப்படுகிறது . இவ்வாறு , தெலுங்கின் துணையால் , 
ஓடு , தோழ என்ற தமிழ்ச்சொற்கள் இரண்டும் ஒரே 
சொல் அல்லவாயினும் , நெருங்கிய உறவுடையனவாம் 
என்பதும் , ஓடு என்ற அவ்வேற்றுமையுருபுணர்த்தும் 
பொருள் , உடனிகழ்ச்சிப் பொருளில் வரத் தகுதியுடை 
யதே என்பதும் பெறப்பட்டன; தன்னளவில் ஒரு 
ராக நின்று , தொடர்பு என்ற பொருள் தருவதும் , கன்ன 
டத்தில் ஒடனெ என வருவதுமாய , உடன் என்ற 
மூன்றாம் வேற்றுமைத் தமிழ் உருபு , பின்பற்றிச் செல் 
என்ற பொருள் தருவதும் , ‘ துடர் எனவும் எழுதப்படுவது 
மாய ‘தொடர் என வினை வேர்ச்சொல்லோடு உறவுடை 
யதே என்பதும் பெறப்படும் . 


மலையாளச் செய்யுட்களிலும் , தமிழிலும் , இன்றும் 
வழக்கத்திலுள்ள ஒடு என்பதன் நீண்டவடிவமே ஓடு 
என்பது எனப் பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் முடிவு 
கொள்வது முற்றிலும் பொருந்தும் ; பழங்கன்னடம் , ஒட , 
ஒடம் என்பனவற்றையும் , கன்னடம் ஒடனெ என்பதை 
யும் , துளு, ஒட்டுகு என்பதையும் பெற்றுள்ளன. கன்னட 
ஒடனெ , தமிழ் உடன் என்பதனோடொக்கும் ; ஆகவே , 
மலையாள ஒரு , நட்பெனப்பொருள் படும் தெலுங்குத் 
தோடு , தமிழ்த் தோழ என்ற சொற்களினின்றே பிறந்தது 
என்பதற்கு விளக்கம் தேவையில்லை என்பர் அவர் . தோழ 
என்ற சொல்லின் மூலம் தொழு என்பதே ; இம் மூலம் , 
கூட்டம் எனப் பொருள்படும் தொழிதி என்ற சொல் 
லில் , இதே பொருளில் வருவதும் காண்க . பின்பற்று 
எனப் பொருள்படும் தொடர் என்ற சொல் , தொடு 
என்பதன் அடியாகப் பிறந்த ஒரு வினைப்பெயர் என் 
பதைத் தன்னளவிலேயே விளக்குகிறது . இம் மூன்று 
வேர்ச்சொற்களையும் , ஒன்றோ டொன்று தொடர்பில்லாத , 
தனித்தன்மை வாய்ந்தனவாகக் கொள்வர் அவர் . ஆனால் , 
அம் மூன்று வேர்ச்சொற்களையும் ஒருங்கு வைத்து ஒப்பு 


134 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


. 


நோக்கின் , அவை மூன்றும் , அடிப்படையில் ஒன்றே 
என்ற 

கொள்கையைக் கைவிட்டு விடுவது அரிதாகத் 
தோன்றும் . வேர்ச்சொற்களில் வரும் உயிரெழுத்துக்களை 
அவ்வேர்ச்சொற்கள் , பிற சொல்லுருபுகளின் சேர்க்கை 
யால் அடுத்துப்பெறும் வடிவில் , நெட்டெழுத்தாக மாற்று 
வது தமிழின் இயற்கையாம் என்பதுவும் , அவ்வேர்ச்சொற் 
களின் குறுகிய வடிவங்களாகிய ஒடு , தொடு , தொழு 
என்பனவற்றின் அடிப்படைப் பொருள் ஒன்றாகவே இருப் 
பதுவும் , அம் மூன்றும் , ஒரே மூலத்தினின்றும் கிளைத்த 
வேறு வேறு வடிவங்களே என்ற கொள்கையை உறு 
செய்கின்றன . ஒடு , தொடு இவ் விரு சொற்கள் அளிக் 
கும் அடிப்படைப் பொருள்களிடையே , இன்றியமையா 
வேறுபாடு இருப்பதாக எனக்குத் தோன்றவில்லை. ஒட்டு 
என்ற சொல் அளிக்கும் வினைப் பெயர்ப்பொருள் , நெருங் 
கிப் பற்றிக் கொள்ளுமாறு தொடுதல் என்பதாம் ; ‘தொடு 
என்பதன் பொருள் , கொன்னே தொடுதல் என்பதாம் . 
ஆகவே , ஒடு என்ற வேர்ச்சொல்லிற்கும் , தொடு என்ற 
சொல்லிற்கும் இடையில் , குறிப்பிடத்தக்க வேற்றுமை 
யின்மை புலனாதல் அறிக . அவற்றின் வடிவம் , பொருள் 
ஆகியவற்றிற்கிடையே காணப்படும் சிறுவேறுபாடு , பல 
சொற்களுக்கும் பொதுவான வேர்ச்சொல்லை , அப்பல்வேறு 
சொற்களுக்கும் தனித்தனியே உரியதாக்க மேற்கொள்ளும் 
சிறப்பியல்புகளான் வந்ததாகவே எனக்குப் புலனாகிறது ; 
வேர்ச்சொற்களின் ஆட்சியைச் "சிறப்பளிக்கும் சொல்லுரு 
புகள் " என்ற தலைப்பின் கீழ்க் காண்க . 


கங . எடுத்தலோசை 
திராவிடமொழிகள் எடுத்தலோசை யற்றன என் 
றும் , சொற்பொருளை வற்புறுத்தற் றன்மை , தேற்றேகார 
இணைப்பினாலேயே பெறப்படும் என்றும் பொதுவாகக் 
கூறப்படும் ; திராவிட மொழிகளில் , இந்தோ- கிரீக் மொழி 
களில் காணப்படுவது போன்ற எடுத்தலோசை இல்லை என் 
றாலும் , எடுத்தலோசையை ஆளும் முறை , அம்மொழிகள் 


ஒலி 


135 


அறியா தவொன்றன் று ; திராவிடமொழிகள் மேற்கொள் 
ளும் எடுத்தலோசை , மிக நுண்ணிய இயல்பினதாகலின் , 
அஃது , அம்மொழிச் சொற்களின் ஒட்டுத்தன்மையோடு 
ஒன்றி விடுகிறது . எடுத்தலோசை , பெரும்பாலும் , அம் 
மொழிச் சொற்களின் முதலசையிலேயே காணப்படும் ; 
சந்திகளும் , சாரியைகளும் வந்து இணைவதற்கு முன் , 
சொல்லின் மூலமாகி , என்றும் எவ்வித மாறுதலும் 
பெறாது நிற்பது அம்முதலசையே . ஒவ்வொரு 

ஒவ்வொரு சொல்லி 
லும் , அச்சொல்லின் முதலசையே , எடுத்தலோசையின் 
இயற்கையிடமாகக் கருதப்படும் ; ஆனால் , அச்சொல் , 
வேறு பிற சொல்லுருபுகள் வந்து இணைவதால் , தொகைச் 
சொல் ஆக்கப்பட்டுழி , இரண்டாவது எடுத்தலோசை 
ஒன்று , அத்தொகைச் சொல்லின் இரண்டாவது பகுதியில் 
வரும் முதல் அசைக்கண் நின்று , அவ்வசையினை வேறு 
பிரித்துக் காட்டும் . 


வ 


ஏனைய மொழிகளில் உள்ளவாறே , திராவிடமொழி 
களிலும் , எடுத்தலோசை , எழுத்துக்களின் மாத்திரையி 
னின்றும் பிரிந்தே காணப்படும் . ஒலிக்கும்போது , எடுத்த 
லோசை நிற்கும் குற்றுயிர் . அது பெறாத நெடிலுயிரினும் , 
வற்புறுத்தற் றன்மை வாய்ந்ததாகவே விளங்கும் ; அடங்கு 
கிறது என்ற தன் வினைச் சொல்லின் , இரண்டாவது அசை 
பாகிய ‘ அங்க் என்பது , இடத்தால் நீளமுடையதே என் 
றாலும் , அஃதாவது , அளவால் பெரிதே யென்றாலும் , அச் 
சொல்லில் இடம்பெறும் ஒரே எடுத்தலோசை , ‘ அங்க் 
என்ற அவ்விரண்டாம் அசையினும் அளவாற் சிறியதும் , 
ஆனால் , அதனினும் வற்புறுத்தற்றன்மையுடையதுமாய 
அட் என்ற முதலசையிலேயே நிற்கிறது . உடைந்த் 
இருக்கிறது என்ற தொகைச் சொல்லில் , முதற்சொல்லின் 
இரண்டாம் அசை , இடம் இயல்பு ஆகிய இரண்டலும் , 
துணைச் சொல்லின் இரண்டாம் அசை , இடத்தாலும் நீள 
முடையனவாக இருப்பவும் , முதல் எடுத்தலோசை , முதற் 
சொல்லின் முதலசையும் , அத்தொகைச் சொல்லின் வற் 
புறுத்தற்றன்மையைப் பெற்றிருப்பதுமாகிய உட் என்ப 


136 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


திலும் , இரண்டாம் எடுத்தலோசை , துணைச்சொல்லின் 
முதலசையும் , அச்சொல்லின் திரியாமூலமும் ஆகிய இர் 
என்பதிலும் நிற்கின்றன ; ஆகவே , அச்சொல் , குறிப் 
பிட்ட , உட் , இர் என்ற இரண்டு அசைகளும் நீங்கலாக 
வுள்ள ஏனைய அசைகள் எல்லாம் படுத்தும் , விரைந்தும் 
ஒலிக்க , ஒலிக்கப்படும் . 

எடுத்தலோசையைச் , சொல்லின் வேரசை அல்லது 
முதலசையிற் கொள்ளும் திராவிட ஒலிமுறையில் ஒரு 
விதி விலக்குண்டு; தமிழ்ச் செய்யுள் நடையில் , ஒரே 
சொல் , படர்க்கை வினைமுற்றாகவும் , படர்க்கை வினையா 
லணையும் பெயராகவும் வரும் ; ஓதுவான் என்பது உயர் 
திணை , ஆண்பால் , ஒருமை , படர்க்கை , எதிர்கால வினை 
முற்றாகவும் வரும் ; ஓதுகின்றவன் எனப் பொருள்பட்ட 
வழி , வினையாலணையும் பெயராகவும் வரும் ; 

பேச்சுத் 
தமிழிலும் , அஃறிணை ஒன்றன் பால் , எதிர்கால வினை 
முற்றுக்கள் , இவ்வாறு , இருபொருள் குறிக்கவரும் . ஓது 

என்ற சொல் , அதுபடிக்கும் , படிக்குமது அல்லது 
படித்தல் என்ற இருபொருளும் தரும் . இவ்வாறு , ஒரே 
சொல் , இருபொருள்பட வழங்குவதைக் கண்ட தமிழிலக் 
கண ஆசிரியர்கள் , பொருள்களிடையே தோன்றும் 
வேற்றுமையை , 

அச்சொல்லின் எடுத்தலோசை வேறு 
பாட்டினாலேயே வெளிப்படுத்தல்வேண்டும் என 

முடிவு 
செய்வர் . அம்முறைப்படி , ஓதுவான் எனும் சொல் , 
வினைமுற்றுப் பொருளில் வந்துழி , எடுத்தலோசை , அதன் 
இயற்கையிடமாகிய வேரசை அல்லது முதலசையில் நிற் 
கும் ; அது , வினையாலணையும் பெயராக வந்துழி , வினை 
முற்று விகுதியே எடுத்து ஒலிக்கப்பெறும் . அஃதாவது , 
அச்சொல்லின் விகுதியே எடுத்தலோசை நிற்குமிடமா 
கிறது . 

“ ஜெர்மானிய நாட்டின் , கீழ்நாட்டுக் கலைக்கழகத்தின் 
1869 - ஆம் ஆண்டு வெளியீட்டில் ” ( Journal of the 
German Oriental Society for 1869 ) எழுதிய கட்டுரை 
பொன்றில் , பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் , 


இவ் 


யான் 


ஒலி 


137 


போதிய 
ஒன்றாய 


அளவு 

ஆராய்ந்து காணாப் பொருள்களுள் 
சமஸ்கிருதமொழிச் சொற்கள் , திராவிடத் 
தன்மை பெறுவுழி , அச்சமஸ்கிருத ஒலிகள் பெறும் மாறு 
தல்கள் என்ற பொருளில் தம் கருத்தைச் செலுத்தி யுள் 
ளார்கள் . அவர் , பழைய தற்பவச் சொற்களை வெறும் 
பிழை வடிவங்களாகக் கோடல் கூடாது எனக் கருதுவர் . 
சமஸ்கிருதச் சொற்களைத் திராவிடமொழிகள் ஏற்றுக் 
கொள்வுழியுண்டாகும் மாறுதல்களில் ஒருசில , ஒலிமுறை 
யோடு மாறுபட்டனவாகத் தோன்றினும் , பெரும்பாலான 
மாறுதல்கள் ஒலிமுறைக்கு அடங்கியனவே யாம் . 

சமஸ் 
கிருத வரிஷப்ஹ , தெலுங்கு , கன்னட , துளுமொழிகளில் 
‘ பஸவ என்றும் , தமிழில் இடப் என்றும் , மலையாளத்தில் 
எடவ என்றும் , காலமாறுபாட்டைக் குறிக்கும் பர்வ 
என்ற சமஸ்கிருதச்சொல் , தமிழில் பருவம் என்றும் , கன் 
னடத்தில் ஹப்ப என்றும் , ப்ரஹ்ம என்ற சமஸ்கிருதச் 
சொல் , தெலுங்கில் பொம்ம என்றும் , தமிழில் ‘ பிரமன் 
என்றும் வருதற்குரிய ஒலிமுறைகள் இவையெனக் குறிப் 
பிடல் எளிதே என்றும் அவர் கூறுவர் . தற்பவச் சொற் 
களுள் மிகப் பழையவற்றைத் தோற்றுவிக்கும் ஒலிமுறை 
கள் சிலவற்றை எடுத்துக் காட்டுவதிலும் அவர் ஆர்வம் 
கொள்வர் . அவ்வொலி முறைகளுள் ஒன்று , இஸ்ஸொலி 
போன்ற திராவிட ஒலிகள் அல்லாதன வற்றை அறவே 
நீக்கிவிடு தலாம் . அதன்படி , ஸஹஸ்ரம் என்ற சமஸ் 
கிருதச்சொல் , கன்னடத்தில் சவிர எனவும் , துளுவில் 
‘ சார எனவும் , தமிழில் ஆபிரம் எனவும் வரும் ; தமிழ் 
‘ ஆயிரம் , கீழ்க்கண்டவாறு வந்ததாகக் கருதுவர் . ஸஹ 
ஸ்ரம் , முதலில் ஸஹஸிரம் என்றாகிப் பின்னர் , அச் 
சொல்லில் உள்ள ஸ , ஹ , ஹி என்பனவற்றில் உள்ள 
திராவிடத்திற்குப் புறம்பான மெய்யொலிகள் நீங்க , அ + 
அ + இ + ரம் என்றாகும் ; பின்னர் இருகுறில் அ கரங்கள் 
ஒன்று கூடி , ஒரு நெடில் ஆ காரமாக மாற , அவ் ஆ காரத் 
திற்கும் , இ கரத்திற்கும் இடையே , ய கரவுடம்படுமெய் 
வந்து நிற்க, ஆயிரம் என்றாகும் இலங்கையைக் குறிக்கும் 
பாலிமொழிச்சொல்லாகிய ஹிஹலம் என்பதினின்றும் , 


138 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 





பழைய தமிழ்ச் சொல்லாகிய ஈளம் அல்லது ஈழம் 
வந்தது . மிழிகணீர்ஷம் , ஸ்ராவணம் என்ற உடுக்களின் 
பெயர்கள் , மலையாளத்தில் ‘ மகயிரம் எனவும் , ஓணம் , 
எனவும் வரும் . ஜைனமுனிவனைக் குறிக்கும் ‘ ஸ்ரமன 
என் றசொல் , தமிழில் , சமணன் எனவும் , அமணன் 
எனவும் வரும் . வீஸம் என்ற சொல் , ஈயம் என ஆம் . 

சமஸ்கிருதச் சொற்களில் வரும் நெடிலுயிர்களைக் 
குறிலாக மாற்றும் மற்றோர் ஒலிமுறையும் உண்டு ; 
பெரும்பாலும் கன்னடமொழிகளிலேயே காணப்படும் . 
இம்முறைப்படி , குமாரீ , ஸ்ரேஷ்டி என்ற சமஸ்கிருதச் 
சொற்கள் . தமிழில் , முறையே குமரி எனவும் , செட்டி 
எனவும் 

வரும் . இம்முறையாற்பெற்ற மிகச் சிறந்த 
எடுத்துக்காட்டு , ஸ்நேஹ என்ற சமஸ்கிருதச்சொல் , 
எல்லாத் திராவிடமொழிகளிலும் , நெய் வருவ 
தாகும் . உயிர்களைப் பிளவுபடுத்தும் ஓர் ஒலிமுறையும் 
உளது . பழந்திராவிடச்சொல் எதுவும் , ல கரம் அல்லது 
ர கரத்தை மொழிமுதலாகக் கொண்டுவாராது . ஆகவே , 
சமஸ்கிருத ராஜா , இராசா எனவும் , லோக , உலகம் 
எனவும் திரிந்து வரும் . குற்றுயிர்மேல்கொண்டே பற்றுள் 
ளம் , இச்சொற்களில் மேலும் சில மாறுதலை உண்டாக்கி 
யுளது ; ராஜா , தமிழில் , அரசன் , அரயன் எனவும் , 
லோக , உலகம் , உலகு எனவும் , ரேவ தீ , இரவதி 
எனவும் ஆம் . 


என 


II . வேர்ச்சொற்கள் 
திராவிடமொழிகளின் பகுதி , விகுதி , இடைநிலை 
களாகிய இலக்கண வுருபுகளை ஆராய்ந்து ஒப்பு நோக்கத் 
தொடங்குவதன் முன் , அத் திராவிட வேர்ச்சொற்களின் 
இயல்புகளையும் , இலக்கண வுருபுகள் , அவ்வேர்ச்சொற் 
களோடு இணைந்தவழி , அவ்வேர்ச்சொல் அடையும் மாறு 
பாட்டின் இயல்பையும் ஆராய்ந்து நோக்குதல் விரும்பத் 
தக்கதாம் . ஒருமொழி தன் வேர்ச்சொற்களை ஆளும் 
அமைப்புமுறைகளே , அம்மொழியின் உண்மை நிலையினை 
யும் , சிறப்பியல்புகளையும் விளக்கும் சிறந்த வாயில்களாம் . 
இவ்வாறு , வேர்ச்சொற்களை யாளும் அமைப்புமுறைக்கண் 
காணப்படும் வேற்றுமைகளை யடிப்படையாகக்கொண்டே , 
ஐரோப்பிய , ஆசிய மொழிகள் , பல்வேறு இனங்களாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . 

அவ்வினங்களாவன : 1. எவ்விதத் திரிபுகளுக்கோ , 
அல்லது இணைப்புகளுக்கோ இடங்கொடா வேர்ச்சொற் 

உடையவும் , எல்லா இலக்கணத்தொடர்புகளையும் , 
துணைச்சொற்கள் அல்லது துணைச்சொற்றொடர்கள் மூல 
மாகவும் , சொற்றொடர்களில் சொற்கள் பெற்று நிற்கும் 
டவேறுபாட்டின் மூலமாகவும் விளக்கும் இயல்புடை 
யவுமான சீன மொழிகளைப் போன்ற , பிற அசைகளோடு 
கலந்து ஒன்றாகி விடாது , தனித்து நிற்கும் ஓரசைச்சொற் 
களான் இயன் றமொழிகள் . ஈரசையான் இயன்ற 
வேர்ச்சொற்களில் வரும் உயிரெழுத்துக்கள் , தம்முள்ளே 
பெறும் மாறுபாடுகளினாலேயே , இலக்கணத் தொடர்புகள் 
விளக்கப்பெறுவதாய் , தம்முள் ஒன்றற்கொன்று உதவும் 
செமிடிக் இனமொழிகள் . 3 . வேர்ச்சொற்களோடு, 
சாரியை , சந்தி , இடைநிலை போன்ற சொல்லுருபுகளை முன் 
னும் பின்னும் சேர்ப்பதாலும் , இணைப்பதாலுமே இலக் 
கணத்தொடர்புகள் விளக்கப்படும் ஒட்டு நிலைமொழிகள் . 
இவற்றுள் , ஈற்றிற்கூறிய இனத்தில் , இந்தோ - ஐரோப்பிய 


களை 


. 


140 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


ன்றன 


மொழிகளையும் , சித்தியமொழிகளையும் சேர்க்கின்றேன் . 
சொல்லமைப்பு முறைகளாலல்லாமல் , இலக்கணவமைப்பு 
முறைகளினாலும் அவ்விரு இனங்களும் பெரிதும் வேறு 
படுகின் என்பது உண்மையே யென்றாலும் , வேர்ச் 
சொற்களோடு, துணைச்சொற்களைப் பிரிக்கமுடியாவண் 
ணம் ஒட்டும் ஒட்டு நிலையால் , இலக்கண அமைப்பின் இயல்பு 
களை வெளியிடுவதில் , அவை 

ஒற்றுமையுடைய போலத் 
தோன்றுவதாலும் , பண்டு ஒன்றுபட்டே யிருந்ததாலும் , 
அவற்றை ஒரே இனத்தில் சேர்த்து வழங்கினேன் . இவ் 
விரு இனங்கட்கிடையே யுளவாம் வேற்றுமை , அளவில் 
இருக்குமே ஒழிய , அடிப்படையில் இராது . பிறப்பால் 
ஒன்றுபட்டு , வளர்ச்சியால் பெரிதும் மாறுபட்டுள்ளன ; 
இந்தோ - ஐரோப்பிய இனத்தைச் சார்ந்த மிகத்திருந்திய 
மொழிகளில் , வேர்ச்சொற்களுக்குப் பின்வரும் சொல் 
லிணைப்புக்கள் , சிறிது சிறிதாக , வேர்ச்சொற்களின் ஒரு 
பகுதியேயாய்ப் பிரிக்க இயலாதவாறு இணைக்கப்பெற்று 

ஆனால் , சிறிதே வளைந்து கொடுக்கும் இயல் 
பினவாய சித்திய இனமொழிகளில் , ஒட்டுநிலை பற்றிய 
விதிகள் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு, 
தொகைச்சொல் ஒவ்வொன்றிலும் , அச்சொல்லின் ஒவ் 
வொரு பகுதியும் , தாம் பண்டு மேற்கொண்டிருந்த தம் 
பழைய வடிவங்களையும் , தனித்து நிற்கும் தம் இயல்புகளை 
யும் விடாது மேற்கொண்டுள்ளன. இவ்வியல்புகளில் , 
திராவிடமொழிகள் , இந்தோ - ஐரோப்பிய மொழிகளினும் , 
சித்தியமொழிகளையே, பொதுவாக ஒத்துள்ளன . ஆகவே , 
இவ் வினத்தைச்சேர்ந்த ஒவ்வொருமொழியிலும் , பொருந் 
தக்கூறுவதாயின் , ஒருவினைத்திரிபும் , ஒருபெயர்த்திரி 
புமே உள எனல்வேண்டும் . 


விட்டன . 


ஈண்டு , மூவகையாகப் பிரிக்கப்பட்ட ஐரோப்பிய , 
ஆசியமொழிகள் அனைத்தும் , என்றுமே மாற்ற வொண்ணா 
நிலைத்த வேறுபாடுகளினால் பிரிக்கப்பட்டவையல்ல ; அவை 
யனைத்தும் , ஒன்றற்கொன்று , ஓரளவு தொடர்புடை 
ஒன்றில் 

ஒன்று கலந்தேயுள்ளன ; எல்லா 


பனவாக , 


வேர்ச்சொற்கள் 


141 


மொழிகளுமே , தொடக்கத்தில் , ஒன்றோடொன்று தொடர் 
பற்றுத் தனித்து நிற்கும் ஓரசைச் சொற்களான் இயன் 
றனவேயாம் ; தனி நிலைமொழிகள் , பின்னர் ஓரளவு ஒட்டு 
நிலை மொழிகளாக ஆயின : செமிடிக் மொழிகளின் சிறப் 
பியல்பான , வேர்ச்சொற்களின் உயிரெழுத்து மாற்றம் , 
ஒட்டுநிலை மொழிகளுக்கு - சிறப்பாக , இந்தோ - ஐரோப்பிய 
மொழிகளுக்குத் - தெரியாததொன் றன்று . மொழியிடை 
யுண்டாம் , இதுபோலும் மாற்றங்கள் , திராவிடமொழிகளி 
லும் , ஒரோவழிக் காணப்படும் . 

திராவிட வேர்ச்சொற்களின் அமைப்புமுறையின் 
சிறப்பியல்புகளையும் , அவ்வேர்ச்சொற்கள் , சாரியை , சந்தி , 
டைநிலை போன்ற சொல்லுருபுகளின் சேர்க்கையால் 

மாறுபடுகின்றன என்பதையும் இனிக் குறிப் 
பிடத் தொடங்குகின்றேன் . 


க . திராவிட வேர்ச்சொற்களைப் பல்வேறு 

பிரிவுகளாக நிரல் செய்தல் 
வேர்ச்சொற்களோடிணையும் பிறசொல்லுருபுகளை 
நீக்கிவிட்டு , அவ்வேர்ச்சொற்களை மட்டுமே கொண்டு நோக் 
குழி , திராவிட வேர்ச்சொற்களை இருவகையாகப் பிரிக்க 
லாம் . 1. வேர்ச்சொற்களுள் பெரும்பிரிவைச் சேர்ந்தன 
வும் , பெயர்ச் சொற்களாகவும் வழங்கப்பெறும் தகுதி 
யுடையனவுமாய வினை வேர்ச்சொற்கள் ; 2. எவ்வாறு 
நோக்கினும் வினைத்தன்மை யென்பதையே காண இயலாத 
பெயர் வேர்ச்சொற்கள் . 
1. வினை வேர்ச்சொற்கள் : 

பொதுவாகப் பிறசொல்லுருபு எதையும் சேர்க்காமல் , 
மூல 

வேர்ச்சொற்களை மட்டுமே , முன்னிலையொருமை 
யேவலாக மேற்கொள்வதில் , திராவிடமொழிகள் , சமஸ் 
ஒருத , கிரீக் மொழிகளோடு பெரிதும் மாறுபட்டு , சித்திய 
இனமொழிகளோடு ஒத்துள்ளன . இதுவே , இல்வினமொழி 
களில் காணப்படும் பொது விதியாம் . குறிப்பிடத்தக்க 


142 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


மாறுதல் யாதேனும் இருப்பின் , ஒன்று , அஃது பிழை 
வடிவுற்றதாகவோ , அல்லது ஒலித்தெளிவும் , எளினை 

மையும் 
குறித்ததாகவோ, அல்லது உயர்வுகருதி வந்ததாகவோ 
காணப்படும் . தமிழிலும் , தெலுங்கிலும் , ஒரு சில இடங் 
களில் , முன்னிலை யொருமையேவல் , தன் 

இறுதிமெய் 
யெழுத்தை இழந்து காணப்படும் ; அவ்வாறு இழந்து 
போகும் , அவ்விறுதிமெய் , பொதுவாக , மெல்லிய மிடற் 
றெழுத்தாகவோ , அல்லது , ஒழுகலோசையுடைய இடை 
யினமாகவோ யிருக்கும் . ஆனால் , அவ்வாறு வரும் , அவ் 

முன்னிலையேவல் தாமும் , குறைந்த வழக் 
காற்றையுடைய முன்னிலைப் பன்மை யேவலாகவும் , எச்ச 
மாகவும் வருவுழி , அவ்விடங்களில் திருந்தாவினை மூலங் 
களே காணப்படும் . 


வொருசில 


பெரும்பாலான திராவிட வேர்ச்சொற்கள் எவ்விதச் 
சேர்க்கையோ , மாற்றமோ பெறாமலே , வினை வேர்ச்சொல் 
லாகவும் , பெயர் வேர்ச்சொல்லாகவும் மேற்கொள்ளப் 
படுகின்றன . அவை , பெயர் , வினையென்ற இரண்டனுள் 
எவ்வினத்துள் சேர்க்கப்படல் வேண்டுமென்பது , அவை 
வரும் இடத்தைப் பொறுத்தே முடிவு செய்யப்படும் . எந்த 
வேர்ச்சொல்லும் , பெயர்ப்பொருளாகக் கையாளப்படுவது , 
பொ துவாக , அவ் 

வேர்ச்சொல் , வினைப்பொருளாக 
ஆளப்படுவதினின்றே தோன்றிய தா தல் வேண்டும் ; 
வேர்ச்சொல் , வினைப்பொருளுடையதாக வருவதே , 
பண்டு நிலவிய முறையாம் ; பெரும்பாலான சொற்களின் 
ஆட்சி , இவ்வினத்தைச் சேர்ந்ததே ; ஆனால் , அச்சொற்கள் , 
பெயர்ப்பொருளவாக வருங்கால் , 

அவை , 

எத்தகைய 
இணைப்புக்களை யோ , சொல்லாக்க உருபுகளையோ பெறாம 
லும் , பிறிதொன்றினின்றும் தோன்றியன என்பதைக் 
காட்டும் குறிகளே இல்லாமலும் வருவதால் , அச் 
சொற்களை , வினையினின்றும் தோன்றியனவாகக் கருது 
வது இயலாதாம் . ஆனால் , இலக்கண வடிவங்களை நோக்க , 
வினையையும் , பெயரையும் , ஒரு தாய்வயிற்றில் , ஒரே கால 
தில் பிறந்த இரட்டைகளாகவோ , அல்லது வேறுபட்ட 


வேர்ச்சொற்கள் 


143 


இரண்டன்றி ஒன்றாகவோ கொள்ளுதல் வேண்டும் ; ஒரே 
வேர்ச்சொல் , இருபொருள் குறித்து வருதற்குக் கீழ்க் 
காணும் எடுத்துக்காட்டுக்களே சாலும் ; சொல் : வினை 
பாங்கால் , முன்னிலையொருமை யேவற்பொருள் தரும் ; 
பெயராங்கால் , ஒருபதம் எனும் பொருள்படும் . தறி ; 
வினையாங்கால் , வெட்டு எனும் முன்னிலையொருமை ஏவற் 
பொருள் படும் ; பெயராங்கால் , நெய்யும் கருவி எனும் 
பொருள்படும் ; முறி : வினையாங்கால் , இரண்டாகப் பிள 
எனப் பொருள்படும் ; பெயராங்கால் , ஓலைத் துண்டில் எழுதி 
யனுப்பும் ஆவணம் எனப் பொருள்படும் . ஈண்டுக்காட்டிய 
எடுத்துக்காட்டுக்களில் , அச்சொல்லின் 

அடிப்படைப் 
பொருள் வரையறுக்கப்படாமல் , வினைப்பொருளவாகவும் , 
பெயர்ப்பொருளவாகவும் மாறும் உரிமைபெற்றிருப்பது 
விளங்குவது காண்க. இனி, திராவிடமொழிகளில் இடம் 
பறும் பெயரடைகள் , பெயர்ச்சொற்களின் வேறுபடாது , 
பொதுவாகப் பெயராகவே விளங்குவதால் , ஒவ்வொரு 
வேர்ச்சொல்லும் , பெயர் , பெயரடை , வினை ஆக மூன்றாகப் 
பயன் படும் தன்மை வாய்ந்தனவாகும் . கடு ; 

எழுவா 
யாகவும் , வேற்றுமையுரு போற்றும் வந்துழிப் பெயராம் ; 
நஞ்சு அல்லது கடுமை என்பது பொருளாம் . பிறிதொரு 
பெயர்ப் பொருளைச் சிறப்பிக்க , அப்பெயர் முன்வரின் , 
பெயரடையாம் ; ( கடுநடை = விரைந்த நடை ; கடுவாய் 
= கொடியவாயையுடைய புலி , ) தனித்துவரின் , அல்லது 
அதன்முன் , தோன்றியோ தோன்றாமலோ, ஒரு முன் 
னிலைப் பெயர்வரின் வினையாம் ; கொடுமையுடையனாகு , 
அல்லது கூரிய அறிவுடையனாகு எனப் பொருள்படும் . 
அதுவே , கு என்ற சொல்லாக்கவுருபு இணைக்கப்பெறின் , 
காரம் 

எனப் பொருள்படும் கடுகு என்ற 
சொல்லாம் . இவ்வேர்ச் சொல்லில் வரும் , உயிர் நீண்டால் , 
அதுவே , கொடுமை நிறைந்தது ; திருத்தம் பெறாதது என் 
றெல்லாம் பொருள் படும் காடு என்ற சொல்லாக மாறும் . 


உடையது 


திராவிட இனத்தைச் சேர்ந்த எம் மொழியிலும் , 
வேர்ச்சொல்லின் வினைவடிவங்களுக்கும் , பெயர்வடிவங் 


144 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


களுக்குமிடையே , தொடக்கத்தே , வேற்றுமையில்லை 
யென்பது தெளியப்படும் . பின்னர் , படிப்படியாக , அம் 
மொழிகள் வளம்பெறத் தொடங்கியதும் , அச்சொற்களுக் 
கிடையே வேற்றுமை வேண்டுவது இன்றியமையாதது 
என்பது உணரத் தலைப்பட்டதும் , அவ்வேர்ச்சொற்களுக் 
கிடையே , 

பிளவு இடம்பெறத் தொடங்கிற்று . ஒரு 
சொல்லைக் குறிப்பிட்ட ஒரு பொருளையே உணர்த்துமாறு 
வரையறுக்கவும் , பிறபொருளை உணர்த்துவதினின்றும் 
தடுக்கவும் விரும்பிய காலத்தே, அச்சொல்லின் மூலத் 
தோடு , சில சொல்லாக்கங்களை இணைத்துத் திருத்தியதால் , 
இப்பிளவு இடம்பெறத் தொடங்கிற்று ; செய்யுள் வழக்கில் , 
பல இடங்களிலும் , அவ்வேர்ச்சொல் , தன் பண்டை வழக் 
காற்றை யொட்டி , எவ்வித வேற்றுமையும் இன்றி , பெயர் , 
வினை ஆகிய இருபொருளிலும் , இன்றும் ஆளப்படுகிறது . 
ஆனால் , உரைநடையில் , பெரும்பாலும் , ஒன்று , வினை 
யாகவோ , அல்லது பெயராகவோ மட்டுமே ளப்படு 


2. பெயர் வேர்ச்சொற்கள் : 

சமஸ்கிருத மொழியிலும் , அவ்வினத்தைச் சேர்ந்த 
பிறமொழிகளிலும் , ஒருசில இடப்பெயர்களும் , இடை 
சொற்களும் நீங்கவுள்ள எல்லாச்சொற்களையும் , வினை 
மூலத்தினின்றே தோற்றுவிப்பர் , அம்மொழியிலக்கணப் 
பேராசிரியர்கள் . திராவிடமொழிகளில் , வினையியல்புடைய 
எனக் கருத இயலாத , வினையாம் எனக் கோடற்கியலாத 
பெயர்ச்சொற்கள் ஓரளவு உள்ளன என்றாலும் , அச்சொற் 
களின் எண்ணிக்கை , அம்மொழி பெற்றிருக்கும் மொத்தச் 
சொற்களின் எண்ணிக்கையில் , ஒருசிறு பகுதியேயாம் . 
எந்த மூலத்தினின்றும் தோன்றியனவல்ல எனப் பொது 
வாகக் கருதப்படும் நிலையில் உள்ள , பல சொற்கள் தாமும் , 
உண்மையில் வினைப்பெயராகவோ , அல்லது வினையினின் 
றும் தோன்றியனவாகவோ காணப்படும் . 

திராவிட மொழிகளில் வரும் ஈரசைச் சொற்கள் 
பலவும் , தொழிற் பெயர் விகுதியாகத் தமிழிலும் , எச்ச 


வேர்ச்சொற்கள் 


145 


பொது 


வுருபாகக் கன்னட , கோண்டு மொழிகளிலும் வரும் அல் 
என்பதை , இரண்டாம் அசையாகக் கொண்டுள்ளன . இவ் 
வினச்சொற்கள் அனைத்தையும் , வினைமூலத்தினின்றும் 
தோன்றியனவாக உறுதியாகக் கொள்ளலாம் . அச்சொற் 
கள் பிறந்தது எந்த வினைமூலத்திலிருந்து 

என்பதை 
அறிதல் , சில சொற்களில் இயலாது போயினும் , பல சொற் 
களின் வேர்ச்சொற்கள் காணக்கூடியனவேயாம் . 
வாகப் பழஞ் சொற்கள் எனக் கருதப்படும் கீழ்வரும் 
தமிழ்ச்சொற்கள் , இன்று வழக்கத்தில் உள்ள சில வேர்ச் 
சொற்களினின்றே தோன்றின என்பதில் சிறிதும் ஐய 
மில்லை . விரித்தலைச் செய் எனப் பொருள்படும் விரி என்ற 
மூலத்திலிருந்து வந்த விரல் ; கடந்து செல் எனப் பொருள் 
படும் கட என்ற மூலத்திலிருந்து வந்த கடல் ; கூறுசெய் 
எனப் பொருள்படும் பகு என்ற மூலத்திலிருந்து வந்த 
பகல் ; ( இரவினின்றும் பிரித்துக்காணப்படுவது ; உண்மை 
யில் நடுநாள் ) ; குடைந்து பள்ளமாக்கு எனப் பொருள் 
படும் ‘குடை என்ற மூலத்திலிருந்துவந்த ‘ குடல் முதலாம் 
சொற்களைக் காண்க . 

ன்று வழக்கத்தில் உள்ளனவும் , பொதுப் பொருட் 
டன்மை கொண்டனவுமாய வினை மூலங்களோடு பெரிதும் 
ஒத்து , சிறிதே மாறுபடுவனவும் , பழம் பொருளைக் குறிப் 
பனவுமாய சொற்கள் பல , பிறமொழிகளில் இருப்பதைப் 
போன்றே , திராவிடமொழிகளிலும் உள்ளன . திராவிட 
மொழிகளில் , அவ்வேர்ச்சொற்கள் அடையும் மாறுபாடு 
மிகமிகச் சிறிதாம் என்பதே ஈண்டுச்சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்கதாம் ; இப்பொருட்கு , இப்பெயர் இடப்பெற்றது , ஒரு 
சில ஆண்டுகட்கு முன்னர்த் தான் நிகழ்ந்தது என்றே எவ 
ரும் கருதக்கூடும் . இவ்வியல் பின் விளைவால் , அம்மொழி 
கள் நனிமிக இளமை வாய்ந்தனவாகக் காட்சி தரும் என் 
றாலும் , அம்மொழிகள் பெற்றிருக்கும் உயர் தனிச் 
செம்மைப் பண்பின் விளைவாய்ப் , பழம் பெருங்காலத்தி 
னின்றே , அவை எவ்வித மாற்றமும் பெறாமல் நிலைபெற்று 
வந்துள்ளன என்பது ஐயத்திற்கிடனின்றி உய்த்துணரப் 

கா . ஒ . - 10 


146 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


வந்து 


படும் . அவை மேற்கொண்ட ஒரு சில மாற்றங்களும் , 
அவற்றின் மூலங்களோடு , 

சொல்லாக்கவுருபு 
இணைந்ததாலும் அம்மூலங்களில் உள்ள உயிர்கள் நீண்ட 
தாலுமே உற்றனவாம் . எம்முறையாகக்கொள்ளினும் , 
பொருள்களின் பெயர்கள் , பண்புப் பெயர்த் தன்மை 
கொண்ட தொழிற்பெயர்களாகவே அமைந்துள்ளன ; கீழ் 
வரும் எடுத்துக்காட்டுக்கள் தமிழினின்றும் மேற்கொள் 
ளப்பட்டன : நில் என்பதன் அடியாக நிலம் ; நடு 
( = செடி நடு ) என்பதன் அடியாக நாடு ( = பயிரிடத்தக்க 
நிலம் ); ‘ கடு ( = கரடு முரடான து ) என்பதனடியாகக் காடு ; 
( கொடு வழியைக் குறிக்கும் கடம் என்ற சொல்லையும் 
ஒப்பிடுக . ) தெளிவாக்கு எனப்பொருள்படும் விள் என் 
பதனடியாக விண் ; ஒளிவிடல் எனப்பொருள்படும் மின் 
என்பதனடியாக மீன் ; வெண்மை எனப் பொருள் படும் 
" வெள் என்பதன் அடியாக வெள்ளி ; குதி என்பதனடி 
யாகக் குதிரை ; பல் என்பதன் அடியாகப் பன்றி 
( = பல்லை உடையது ) ; ஆடு தல் எனப் பொருள்படும் ஆடு 
என்பதனடியாக ஆடு ; ( பேராசிரியர் குண்டர்ட் , இச் 
சொல்லின் தோற்றத்தை வேறு விதமாக்கொள்வர் ; ஆனால் , 
அம்முறையில் சிறு தவறு நேர்தலும் கூடும் ; போர் செய்; 
உணவு ஆக்கு எனப் பொருள்படும் அடு என்பதினின்றே 
ஆடு வந்ததாக அவர் கூறுவர் ; காரணம் ; 

ஆடு , போர்க் 
குணம் படைத்தது ; பிறர்க்கு உணவாகப்பயன் உறுவது 
ஆதலின் ) காண் ; என்பதனடியாகக் கண் ; முகர் என்ப 
தன் அடியாக மூக்கு ; ( தெலுங்கில் முக்கு ; கன்னடத்தில் 
மூடு ) நக்கு என்பதனடியாக ‘ நாக்கு ; ( இப்பொருள் தரும் 
பழஞ்சொல்லாகிய நா 

என்பதை , நக்கும் உயிராகிய 
நாயைக் குறிக்கும் நாய் என்ற சொல்லோடு ஒப்பிடுக . 
" கை என்ற சொல் , செய் ( கன்னடத்தில் ‘ கேயு ) என்ப 
தோடு தொடர்புடையதாம் . சமஸ்கிருதத்தில் கையைக் 
குறிக்கும் கர என்ற சொல் , அம்மொழியில் காரியத்தைச் 
செய் எனப் பொருள்படும் கர் என்பதோடு ஒத்துள்ளது . 
தெலுங்கில் கையைக் குறிக்கவரும் சே என்றசொல், 
இதைச் செய் எனப் பொருள் படும் அம்மொழிச் சொல் 


வேர்ச்சொற்கள் 


147 


உருபு , 


லாகிய சே என்பதோடு ஒத்துளதும் காண்க. கை என் 
பது , தெலுங்கிலும் ஒரோவழிவரும் . திராவிடமொழி 
களில் வரும் உயிர்ப் பொருள்களின் பெயர்கள் , அவை 
யெழுப்பும் ஒலிகளைக்கொண்டு அமையாமல் , அவ்வுயிர்ப் 
பொருள்களின் குணங்களைக்கொண்டே அமைந்தனவாம் 
என்பதையும் ஈண்டு நினைப்பூட்ட விரும்புகின்றேன் . 

திராவிடப் பெயர்ச்சொற்களுள் ,, பெரும்பாலான 
பெயர்ச்சொற்கள் , வினை மூலங்களினின்றும் தோன்றி 
யனவே என்பது ஐயமறப் தெளியப்படினும் , எம்மூலத்தி 
னின்றும் தோன்றியன என்பதைக் காண இயலாப் பெயர்ச் 
சொற்கள் சிலவும் உள , இடப்பெயர்களும் , வேற்றுமை 

சாரியை போன்ற இடைச்சொற்களும் , கால் , கல் 
போன்ற பொருட்பெயர்களும் , கர் ( கருப்பு ), வெள் : 
வெண்மை ), செ ( = செம்மை ) போன்ற பண்புப் பெயர் 
களும் இவ்வகையுள் அடங்கும் . இவ்வகைப் பெயர்ச் 
சொற்களுள்ளும் , ஒரு சில தனிப்பெயர்கள் , வழக்காறற் 
ப்போன சில வினைமூலங்களினின்றே தோன்றியிருத் 
தலும் கூடுங்கொல் என்ற ஐயம் தோன்றவும் செய்யும் . 
இடத்தொடர்பு குறிக்கும் முன் என்ற இடைச்சொல் , 
பிறி தொன்றினின்றும் தோன்றாமல் , தானே தோன்றிய 
தனிநிலை உடைபதாகக் காணப்படினும் , அது , வரிசையில் 
முன்னிற்பது எனப் பொருள்படும் முதல் என்ற சொல் 
லோடு தொடர்புடையதாகவே தோன்றுகிறது . 

முதல் 
என்ற இச்சொல் , ‘ தல் என்ற தொழிற்பெயர் விகுதி 
புணர்ந்த , மறைந்து போன மு என்ற வினைமூலத்தினின் 
றும் பிறந்ததே யாம் ; ஆக , முன் என்பதும் , இறுதியில் , 
வினை மூலத்தினின்றும் பிறந்ததாகவே துணியப்படும் . அவ் 
வாறே , மேல் என்ற சொல்லும் , மேலே எனப் பொருள் 
படும் தெலுங்கு , தமிழ்ச் சொல்லாகிய மீது என்பதில் 
காணப்படுவதும் , இன்று வழக்கற்றுப்போனதுமான மி 
என்ற வினையினின்றும் தோன்றியதே யாம் . மேல் என் 
பது மி + + அல் , என்பதற்கு ஒப்பாம் . கீழ் என் 
பதையும் , கிழங்கு என்பதன் மூலமாகிய கிழ் என்பதன் 
அடியாகத் தோன்றியதாகக்கோடல் கூடும் . 


148 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


திராவிடமொழிச் சொற்களின் பின் இணை களாகிய 
பெரும்பாலான இடைச்சொற்களும் , வினையடைகளும் , 
பெயர்களையும் , வினைகளையும் உண்டாக்கும் சொல்லாக்க 
வுருபுகளும் , குறிப்பிட்ட சில பயன் குறித்து வந்த பெய 
ராகவோ , அல்லது வினையாகவோ காணப்படும் . திராவிட 
மொழிகளில் , வினையடைகளாகவும் , முன்னிணை களாகவும் 
வரும் ஒவ்வொருசொல்லும் , எச்சவினையாகவோ, அல்லது 
முதல் , நான்கு , ஏழு ஆகிய இவ்வேற்றுமைகளையேற்ற பெய 
ராகவோ காணப்படும் . திணை , பால் , எண், இடம் , காலம் 
உணர்த்தும் வினைச்சொற்களையும் , வேற்றுமையுருபேற் 
கும் பெயர்ச் சொற்களையும் , ஆக்கவரும் பெரும்பாலான 
சொல்லாக்கவுருபுகளாகிய இடைச்சொற்களையும் , பெயர் 
அல்லது வினையிலிருந்தே பிறந்தனவாகக் கோடல் எளிதில் 
நிகழக் கூடியதே ; தெலுங்கு மொழியில் மூன்றாம் வேற் 
றுமைத் துணைப்பொருளில் வரும் சே , சேத என்ற 
உருபுகளிரண்டும் , முதல் வேற்றுமையிலும் , ஏழாம் வேற் 
றுமையிலும் கையெனப்பொருள்பட வந்த சொல்லேயாதல் 
காண்க . இதைப் போன்றே , இடத்தைக் குறிக்கவரும் 
பெயர்ச்சொல் எதையிணைத்தாலும் , தமிழில் இடப்பொரு 
ளுணர்த்தும் ஏழாம் வேற்றுமை தோன்றுவதும் , ஏழாம் 
வேற்றுமை இடப்பொருள் உணர்த்த வருவனவும் , இங்கே , 
அல்லது வீடு என , இடத்தின் பொருளைக்குறிக்க வருவனவு 
மாய இன் அல்லது இல் என்ற பெயர்ச்சொற்கள் சேர்க் 
கப்படுவதால் , 

நீக்கப்படுபொருள் குறிக்கும் ஐந்தாம் 
வேற்றுமை தோன்றுவதும் காண்க . 

அதே இடைச்சொல் , காலம்காட்டா வினையடிகளோ 
டிணைந்து , தமிழில் , காரணவினையைத் தோற்றுவிக்கும் : 
வரின் , வரில் , வந்தால் என்பது பொருளாம் . 

வேற்றுமையுருபுகளாக வரும் இடைச் சொற்களுள் , 
சில மட்டும் , தாம் பண்டு பெற்றிருந்த பொருளை , இன்றும் 
தெளிவுறப்பெற்றுக் காத்து வருகின்றன . ஆனால் , ஒரு 
சிலவற்றுள் , அவை 

அவை சார்ந்து நிற்கும் இடங்கள் மூலமா 
கவே , அப்பொருள் தெளிவுறத் தோன்றுகிறது . ஆனால் , 


வேர்ச்சொற்கள் 


149 


என் 


நான்காம் வேற்றுமையுருபுகளாகவரும் கு , கி , கெ 
என்ற இவை , பண்டு பெற்றிருந்த பொருள் யாது என்பதை 
விளக்கும் அடிச்சுவடு எதையேனும் , பெற்றுளவா 
பது ஐயமே ; இதனால் , திராவிடமொழியில் வரும் நான்காம் 
வேற்றுமை , இலக்கண நடைக்கே உரிய வேற்றுமைத் 
தன்மையை அடைந்துவிட்டதெனக்கொள்ளப்படும் . இவ் 
வியல்பால் , திராவிடமொழிகள் , இந்தோ - ஐரோப்பிய 
இலக்கண இயல்புகளோடு இயைபுடையவாக ஆகிவிட்டன . 


உ . திராவிட வேர்ச்சொற்கள் தொடக்கத்தில் 

ஓரசை யுடையனவே 
ஆசிய அல்லது ஐரோப்பிய இனத்தைச் சேர்ந்த 
மொழிச்சொற்களனைத்தினும் , பெரும்பாலான திராவிட 
மொழிச்சொற்கள் நீண்டனவே என்பதையும் , ( இருக் 
கிறது என்ற தமிழ்ச் சொல்லை , அதே பொருள்படும் 
எஸ்த் என்ற இலத்தீன் மொழிச்சொல்லோடு ஒப்பிட்டுக் 
காண்க ) மிகப்பல சொல்லுருபுகள் இணைந்த நீண்டசொற் 
களை வழங்கும் அமெரிக்க மொழிச்சொற்களுக்கே , அவை 
நீளத்தால் குறையுடையன என்பதையும் அறிந்த எவர்க் 
கும் , திராவிட வேர்ச்சொற்கள் , தொடக்கத்தில் ஓர் 
அசையே பெற்றிருந்தன என்ற உண்மை பொருந்துவ 
தாகத் தோன்றாது . 

திராவிடச்சொற்கள் பெருநீளமுடையவா தல், இணைய 
வாரா இருமெய்களுக்கிடையே, ஒருயிரெழுத்தொன்றை , 
ஒலிநயம் குறித்து நுழைப்பதால் இணைகிறது என்பது 
ஓரளவு உண்மையே யெனினும் , அது , பெரும்பாலும் , 
வேர்ச்சொற்களோடு, சாரியை , சந்தி , இடைநிலைகளாகிய 
சொல்லாக்க உருபுகளையும் , விகுதியையும் ஒன்றன் பின் 
ஒன்றாக அடுக்கி இணைப்பதாலேயே உண்டாகிறது . பெரும் 
பாலான திராவிட வினை மூலங்கள் , சொல்லாக்கவுருபுகள் 
இணைவதற்கு முன் , மூவசையுடையனவே . 

அவற்றுள் , 
முதல் இரு அசைகளும் , ஒலிநயம் கருதிவந்த உயிரெழுத் 


150 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


இன்று , 


தின் நுழைவு அல்லது இணை வாற்றோன்றிய ஓரசையின் 
இருகிளைகளேயாம் . அவ்வினையடியின் ஈற்றசை , உண்மை 
யில் , பண்டு பிறப்பால் தொழிற்பெயர் விகுதியாயும் , 
தன் வினைச் சொல்லினின்றும் , 

பிறவினைச் 
சொல்லைப் பிரித்துணர்த்தும் தொழிலை மேற்கொள்வனவு 
மாய , 

சொல்லாக்க இணைப்பே பாம் . சில சொற்களில் , 
வினையடியின் 

முதலசைக்கண் , அச்சொல்லின் வேர்ப் 
பொருள் நிற்க , இரண்டாவது அசை , அவ்வேர்ப்பொருளை 
விரிவாக்கவோ , அல்லது பிறிதொன்றைக் குறிக்காவண்ணம் 
வரையறுக்கவோ அம்முதலசையோடு இணைக்கப்பட்ட 
தாகக் காணப்படும் . 

சொல்லாக்கம் இணைந்த அவ்வடிச் 
சொற்களோடு மேலும் வந்து இணை வன , வேற்றுமையுருபு , 
திணை , பால் , எண் , இடம் உணர்த்தும் விகுதி , காலம் 
காட்டும் இடைநிலை யாகியவற்றைக் குறிக்கவரும் அசை 
களே யாம் . 


ஆகவே , திராவிடச் சொற்கள் , எத்துணை நீளமுடைய 
வாகவும் , சிக்கல் செறிந்தவாகவும் காணப்படினும் , அச் 
சொற்களில் தொடர்ந்து இணைந்து நிற்கும் சொல்லுருபு 
களை அறிந்து நீக்கிவிடின் , இறுதியில் , அச்சொற்கள் 
ஒரசையான் இயன்ற வேர்ச்சொல்லினின்றே தோன்றிய 
வாதல் புலப்படும் . அவ்வாறே , பெருகுகிறது என்ற 
தமிழ்ச் சொல்லைப் பிரித்துக் காண்புழி , ஈற்றசையாகிய 
அது , அஃறிணை யொருமையைக் குறிக்கும் விகுதியாம் 
என்பதும் , கிற் என்பது , நிகழ்காலம் உணர்த்தும் இடை 
நிலையாம் என்பதும் , பெருகு என்பதே அவ்வினைச் சொல் 
லின் பகுதியாம் என்பதும் புலனாம் ; இப்பகுதியில் வரும் 
ஈற்றசையாகிய கு என்பதும் , அஃறிணைப் பொருளுணர்த் 
தும் , தன் வினை குறிக்கவரும் சொல்லாக்கமேயாம் . அதை 
யும் நீக்கி நோக்கின் , தனித்து வந்துழிப், பெருமையுடைய 
என்ற பொருளில் , பெயரடையாகவும் வழங்கப் பெறும் 
‘ பெரு என்ற அவ்வினைச் சொல்லின் உண்மையான வினை 
மூலத்தைக் காணல் கூடும் . ஈரசையுடைய , இப் பெரு 
என்பதும் , அவ்வினை மூலத்தின் உண்மை 
உருவமாகாது . 


வேர்ச்சொற்கள் 


151 


களா 


பெரிய , பெரும் என்ற பெயரடைகளில் காணப்படும் 
பெர் என்பதன் ஒலிநய வடிவே , இப் பெரு என்பது 
புலனாம் . இப் பெர் என்பதன் , ஒலிநயம் கருதி நீண்ட , 
ஆனால் , ஓரசையான் இயன்ற வடிவம் ‘ பேர் என்பதாம் . 
இவ்வாறு அடுத்து வரும் ஒட்டு நிலைகளால் , ஆறு அசை 
ன் 

ஆய ஒருசொல் , ஓர் அசையினின்றே வளர்ந் 
துள்ளது என்பது காணப்பட்டது . 

இத்தகைய இணைப்பு 
களால் , அச்சொல் பெறும் ஒவ்வொரு வடிவிலும் அச் 
சொல்லின் மூலப்பகுதி மட்டும் சிறிதும் மாற்றம் பெறுவ 
தில்லை. ஒரோவழி மாற்றம் பெறினும் , நூலறிவு சிறிதே 
வாய்க்கப்பெற்றாரும் , பெருமுயற்சியின்றி எளிதில் காணக் 
கூடிய அளவில் சிறிதே மாற்றம் பெறும் . தன்னைச் சூழப் 
பல சொல்லுருபுகள் துணையாக இணைக்கப் பெற்றுழியும் , 
அச்சொல்லின் மூலப்பகுதி மட்டும் சிறிதும் குன்றாமலும் , 
பிறிதொன்றாற் கவரப் படாமலும் , தெளிவு பெறத்தோன் 
றித் தனித்தே நிற்கும் . செமிடிக் மொழியிலும் , இந்தோ 
ஐரோப்பிய மொழிகளிலும் வரும் வேர்ச்சொற்கள் பலவும் , 
பின்னர்ப் பிரித்துணர முடியாவாறு பெரிதும் மாற்றப் 
பட்டிருக்க , திராவிடமொழிச் சொல் ஒவ்வொன்றிலும் , 
அச்சொல்லின் மூலப்பகுதி பெற்றிருக்கும் இத்தெளிவும் , 
தனிப்பண்பும் , துருக்கி , அங்கேரிபோலும் சித்திய இன 
மொழிகளின் குறிப்பிடத்தக்க தனிச்சிறப்புக்களாக 
அமைந்துள்ளன . 

திராவிட வேர்ச்சொற்கள் , தொடக்கத்தில் ஓரசை 
யான் ஆகி , 

இயற்கையாகவே இருவகையாகப் 
துள்ளன . ஒன்று , உயிரீறான் , பொதுவாக , நெடிலுயிரீறான் 
இறுவன : ஆ ( = ஆகு) ; சா ( = இற ) ; போ ( = செல் ) 
இரண்டாவது , குறிலுயிர் 

இணைந்த 

மெய்யீறுடையன : 
அட் ( அடங்கு ); அண் ( = அணுகு ); நில் , செல் , 
இவ்வாறு 

கூறுவர் பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் . 
இயன்ற 

இவ்வேர்ச்சொற்களோடிணைவன, 
சொல்லாக்கங்கள் , பொருள் வேறுபடுத்துவன , ஒலித்துணை 
யாவன என்ற இவைகளேயாம் . 


- 


ஓரசையான் 


152 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


தாடக்கத்தில் ஓரசையாய் இருந்த திராவிட மூலங் 
கள் , உயிர் எழுத்துக்களின் நுழைவாலும் , இணைவாலும் , 
அல்லது , சொல்லாக்க உருபுகளின் சேர்க்கையாலும் , 
அல்லது , இவ்விருவகையாலும் , எவ்வாறு நீண்டன என் 
பதை விரிவாக ஆராய்வது ஈண்டு வேண்டுவதாகும் . 


கூ . 


இரண்டு 


வேர்ச்சொற்களின் ஒலிநய நீட்சி 
திராவிட வேர்ச்சொற்களின் திருந்தா மூலங்கள் , சில 
டங்களில் , ஒலிநய உயிரெழுத்திணை வால் நீளமாக்கப் 
படுகின் றன . தெலுங்கு , கன்னட இலக்கணங்களில் , மெய் 
யீறாக வரும் எல்லாச் சொற்களின் ஈற்றிலும் , அவை பெற் 
றிருக்கும் அசைகள் எத்தனை யெனினும் , 

, 

அம்மெய் 
யெழுத்தை யடுத்து , இவ்வாறு ஒலிநய உயிர் இணைப்பது 
தவறாது மேற்கொள்ளப்படுகிறது . 

அல்லது 
அதற்கு மேலும் உள்ள அசைகளைக் கொண்ட வேர்ச்சொற் 
களில் ,உயிரிணைப்பது , ஒலித்துணை யொன்றையே கருதிய 
தாகத் தோன்றுகிறது . ஆனால் , ஓரசை வேர்ச்சொற் 
களோடு உயிரிணை வதை நோக்கின் , அவ்விணைப்பு, ஒலிநயம் 
கருதியதாகத் தோன்றுவதல்லது ஒலித்துணை 

கருதிய 
தாகத் தோன்றவில்லை . 

ஈற்று மெய்யெழுத்திற்கு ஒலித்துணை தேவை எனக் 
கருதப்பட்டுழி , உ என்ற உயிரே பொதுவாக மேற் 
கொள்ளப்படும் ; இவ்வுகரத்தைத் தொடர்ந்து பிறிதோர் 
உயிர்வரின் , இவ்வுகரவுயிர் தவறாது கைவிடப்படும் . ஓரசை 
யான் இயன்ற வேர்ச்சொற்களோடு , பெரும்பாலும் , உ கர 
வுயிரே இணைக்கப்பெறும் என்றாலும் , அவ்வாறு இணைக்கப் 
பெறும் உயிர் , உ கரம் ஒன்று மட்டுமன்று ; இவ்வாறு 
வரும் உ கரம் , சிற்சில இடங்களில் , பின்னர்ப் பிரிக்க 
இயலாவா று , வேர்ச்சொற்களோடு , இரண்டறக் கலந்து 
விடுவதும் உண்டு , இவ் உ கரத்தை யடுத்து , இ கரமும், 
அதையடுத்து அ கரமும் , அதன் பின்னர் எ கரம் அல்லது 
ஐ காரமும் , அவ்வம்மொழிகளின் இயல்புகளுக்கேற்ப 


வேர்ச்சொற்கள் 


153 


இணைக்கப்பெறும் . சமஸ்கிருதத்தினின்றும் வந்து வழங் 
கும் மெய்யீற்று வினைமூலங்களுக்கீற்றில் , பொதுவாக ,, 
இ கரத்தையே , எல்லாத் திராவிடமொழிகளும் இணைக் 
கின்றன . அவ் இ கரத்தையும் 

கரத்தையும் அடுத்து 

அடுத்து ன்சு என்ற 
சொல்லாக்கத்தைத் தெலுங்கும் , ‘ சு என்ற சொல்லாக்கத் 
தைக் கன்னடமும் இணைக்கும் . சாபம் கொடு எனப் 
பொருள்படும் ஸப் என்ற சமஸ்கிருதச் சொல் சபி எனத் 
தமிழிலும் , சபின்சு எனத் தெலுங்கிலும் , சபிசு எனக் 
கன்னடத்திலும் வரும் . திராவிடமொழிகளனைத்தையும் 
ஒப்புநோக்கின் , ஒலித்துணை கருதி வரும் இத்துணை உயிர் 
களனைத்தும் , ஒன்று பிறி தாக மாறும் இயல்பின 
என்பது உணரவரும் . நினைவற்றுப்போ என்ற பொருளில் 
அ கரவீறாக வரும் மற என்ற தமிழ்வினை , கன்னடத்தில் 
‘ மர எனவும் , இ கரவீறாகவரும் கடி என்ற தமிழ்வினை , 
தெலுங்கில் கரசு என்றும் , கெலி என்பது கன்னடத்தில் 
கில்லு எனவும் , ‘ முளை என்ற ஐ காரவீற்றுத் தமிழ் 
வினை , தெலுங்கில் மொலுசு எனவும் வருதல் காண்க. 
இவ்வீற்று உயிர்கள் , இவ்வாறு மாறும் இயல்புடையவா தலை 
நோக்கின் , இவ்வுயிர்கள் , ஒலித் துணை யொன்றே கருதி 
வந்தன ; வேர்ச்சொற்களின் இன்றியமையா உருபுகளாகா ; 
அவை இணைவதால் , வேர்ச்சொற்பொருள் எத்துணையும் 
மாறுவதில்லையென்ற இம் முடிவுகளே எனக்குப் புலனா 


கின் றன . 


வேர்ச்சொற்களோடிணையும் 

சொல்லாக்கவுருபுகள் 
சொல்லாக்கவுருபுகள் , வினைமூலங்களோடிணைக்கப் 
பெறுதலைப்போன்றே , பெயர் மூலங்களோடும் இணைக்கப் 
பெறுகின்றன ; வினையடியாகப் பிறந்தவற்றோடேயல்லாமல் , 
தொன்மையுடையவாகத் தோன்றும் பெயர்ச் சொற்க 
ளோடும் இணைக்கப்பெறுகின்றன . என்றாலும் , பெரும் 
பாலும் வினை மூலங்களோடே அவை இணைக்கப் பெறும் . 
அவ்வாறு இணைக்கப்பெறுங்கால் , 

அவை , சாரியைகள் 


154 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


வாக 


அவை 


இணை தற்கிடமாக, அவ்வினை படியின் ஈற்றசையாக , பொது 

அச்சொல்லின் மூன்றாவ தசையாக வரும் . இச் 
சொல்லாக்க உருபுகள், பண்டு , தொழிற்பெயர் விகுதி 
களாகவே வழங்கியனவாகத் தோன்றுகின்றன. 
தோன் றியகாலத்தே , அவற்றின் இயல்பு யாதேயாயினும் , 
அவை , தன்வினைச்சொற்களினின்றும் , பிறவினைச்சொற் 
களைப் பிரித்துணரவும் , தனித்து வருவனவும் , எழுவாய் 
வேற்றுமையில் வருவனவுமாய பெயர்ச்சொற்களினின்றும் , 
பெயரடையாக வரும் பெயர்ச்சொற்களைப் பிரித்துணரவும் , 
இன்று 

துணைபுரிகின்றன . அச் சொல்லாக்கவுருபுகள் 
முழுவளர்ச்சி பெற்று விளங்கும் மொழியும் , அவற்றை 
மிகப்பலவாக மேற்கொள்ளும் மொழியும் ஆய 

தமிழ் 
மொழியில் , அவை , 

வினையின் 

அஃறிணைத்தன்மை 
அல்லது வினையின் தன்வினைத் தன்மையையும் , வினையைக் 
கொண்டு முடிவனவும் , வினையால் முடிக்கப்படுவனவுமாகிய 
பெயர்ச்சொற்களையும் குறிக்க வந்துழி , அவற்றின் மொழி 
முதல்மெய் , தனிமெய்யாம் ; பிறவினை அல்லது செய்வினை 

பெயரடையாகவரும் பெயர்ச்சொற்களையும் , 
அதாவது , வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் வந்த இரு 
பெயர்ச்சொற்களுள் , முதற்கண் நிற்கும் பெயர்ச்சொல்லை 
யும் , குறிக்க வந்துழி , அச் சொல்லாக்க வுருபுகளின் மொழி 
முதல்மெய் , 

இரட்டிக்கப்பெறுவதோடு , மெல்லொலி 
வல்லெழுத்து , வல்லொலி வல்லெழுத்தாக 

மாற்றவும் 
பெறும் . தன்வினைச் சொற்களை ஆக்கவரும் அச் சொல் 
லாக்க வுருபுகளின் மொழி முதற்றனிமெய் , தான் சேர்ந் 
துள்ள சொல்லின் பொருளையோ மதிப்பையோ சிறிதும் 
மாற்றாமலே, தனக்குமுன் , தன் இனமெல்லெழுத தொன்று 
பெற்று ஒலிநயம் உடையதாகும் . அச்சொல்லாக்க வுருபு 
களின் தமிழ் வடிவங்களாவன : 1. கு , அல்லது பங்கு 
அதன் பிறவினை ; ‘ க்கு ; இதற்கினத் தெலுங்கு உருபு : ‘ சு 
அல்லது ன்சு , 2 சு ; அதன் பிறவினை : ‘ ச்சு ; 3. து ; 
‘ ந்து ; அதன் பிறவினை : ‘ த்து ; இவற்றிற்கு நிகரான ‘ டு , 
அல்லது ண்டு ; அதன் பிறவினை : ட்டு ; 4. பு அல்லது 
" ம்பு ; அதன் பிறவினை : ப்பு 


களையும் , 


வேர்ச்சொற்கள் 


155. 


யாதொரு 


இனி , இச் சொல்லாக்க வுருபுகளின் ஆற்றல் , ஆட்சி 
களை ஏற்ற எடுத்துக்காட்டுக்களோடு விளங்க ஆராயத் 
தொடங்குகின்றேன் . 

1. கு என வொலிக்கப்படும் ; அதன் ஒலியை 
வடிவம் ங்கு ; அதன் பிறவினை க்கு : - இவற்றிற்கான 
தமிழ் எடுத்துக்காட்டுக்கள் பெருகு தன் வினை . பெருக்கு , 
பிறவினை . அடங்கு , தன் வினை ; அடக்கு , பிறவினை . அவ் 
வாறு வந்த ஈரசைச்சொற்கள் : ஆகு , தன்வினை; ஆக்கு , 
பிறவினை ; நீங்கு , தன்வினை ; நீக்கு , பிறவினை ; இச் சொல் 
லாக்கங்களை யேற்று வரும் பெயர்ச் சொற்கள் , குறிப்பாக , 
மூவசையான் வந்த சொற்கள் , எண்ணற்றன உள்ளன .. 
எவ்வாறு வருவனவற்றுள் , தனிநிலைப் பெயர் வடிவிற்கும் , 
பெயரடைப் பெயர் வடிவிற்கும் இடையே , 
வேற்றுமையும் இல்லை . கு , ங்கு , க்கு என்ற இவ்வுருபு 
களுள் எதுவரினும் , அது , எல்லாவடிவிலும் , தன்னியல்பிற் 
சிறிதும் வேறுபடாமலே வரும் ; படகு : கிழங்கு , கருக்கு 
என்ற சொற்களைக் காண்க . இவ் வெடுத்துக்காட்டுக்களை 
யொப்பு நோக்கின் , ‘ ங்க் என்பது , க் என்பதன் ஒலிநய 
வடிவேயாய் , அதனோடு ஒப்புடையதே யென்பது , 
என்பதைப் போன்றே ங்க் என்பதும் , பிறவினையாங்கால் 
" க்க் என ஆகும் என்பதனாற் புலப்படும் . பிறவினையுருபாக 
வரும் ‘ க்கு , கொச்சைத் தமிழில், ஒரோவழி , முன்னர் 
அறிந்த, ஒன்று பிறிதாக மாறும் ஒலிமுறைப்படி , ‘ ச்சு , 
என மாறுகிறது . வெப்பம் ஆகு என்ற பொருளில் வரும் 
காய் என்ற மூலத்தினின்றும் தோன்றிய சொல் , காய்க்கு 
எனவருதற்குப் பதிலாகக் , காய்ச்சு என்றே எழுதவும் , 
ஒலிக்கவும் படுகிறது . தமிழில் , அதன் ஒலிமுறையோடு 
மாறுபட்டுப் புறனடையாக வந்து வழங்கும் , பிறவினைச் 
சொல்லாக்க வுருபின் திரிந்த இவ் வடிவே , தெலுங்கில் , 
அதன் ஒலிமுறையோடொட்டிய வடிவாக மேற்கொள்ளப் 
படும் . தெலுங்கில் க்கு என்பதன் இடத்தைச் ச்சு எ 
பது தவறாது மேற்கொள்வது காண்க . 


ன் 


156 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


. 


என்ற 


தன்வினைச் சொல்லாக்கவுருபாகிய கு , தமிழில் , 
பங்கு என ஒலிநயமுடையதாக மாறுவதைப் போன்று , 
தெலுங்கில் மாறுவதில்லை ; என்ற அவ்வுருபின் 
முன் , அரையனுஸ்வாரம் 

தெளிவில்லா ஒலி 
கொண்ட மூக்கெழுத்தொன்று வந்து , மூக்கினமாக்கும் 
இயல்பு இருமொழியிலும் நிலவுகிறது என்ற உண்மையை 
நிலைநாட்டும் . பெரும்பாலும் அஃறிணைச் சொல்லாக்க 
வுருபை மூக்கினமாக்கிப் பிறவினைச் சொல்லாக்க உருபை 
மூக்கினமாக்க மறுப்பதைத் , தமிழ் , தன் ஒலிமுறையாகக் 
கொண்டிருக்க , தெலுங்கு , பெரும்பாலான இடங்களில் , 
அப் பிறவினைச் சொல்லாக்க உருபினை மூக்கினமாக்கி , 
அ .பஃறிணைச் சொல்லாக்க உருபினை , அதன் தொன்மை வடி 
வாய் , மூக்கினம் பெறாவடிவிலேயே வழங்குவதைத் தன் 
ஒலிமுறையாகக் கொண்டுளது என்ற உண்மை ஈண்டுக் 
குறிப்பிடத் தக்கதாம் . தெலுங்கில் , சொல்மூலம் இ கர 
ஈறாக முடியும் வழி , அம் மூலத்தோடிணைய வரும் ‘ ச்சு 
என்ற சொல்லாக்க வுருபு , என்சு என மாற்றப்பெறும் . 
ஆனால் , இதுபோலும் இடங்களிலாயினும் , வேறு பிற 
இடங்களிலாயினும் , க்கு என்ற தமிழ் உருபு , ‘ ங்க்கு என 
என்றும் மாறுவதில்லை . இரண்டு எனப் பொருள்படும் 
“ இரட்டி என்ற சொல் , இரட்டிக்க எனவரும் . ஆனால் , 
அது , தெலுங்கில் , ‘ ரெட்டின்ச என்றே வரும் . அவ்வாறே, 
மன்னிக்க என்ற தமிழ்ச்சொல் , தெலுங்கில் , மன்னின்ச 
என்றே வரும் . சில இடங்களில் சு 

சில இடங்களில் சு என்ற சொல்லாக்க 
உருபின் முன் , மூக்கெழுத்தினை தல் , தெலுங்கில் இ கர 
வீற்றுச் சொற்களிடத்தே மட்டுமல்லாமல் , பிறஉயிரீற்றுச் 
சொற்களின் பின்னரும் மேற்கொள்ளப்பெறும் . தமிழி 
லும் , தெலுங்கிலும் தன்வினை குறிக்கும் வடிவம் , பெருகு 
ன்றே வரவும் , அச்சொல்லின் பிறவினை வடிவம் தமிழில் 
பெருக்கு எனவருவதே போல் , தெலுங்கில் பெருசு 
வாராது , பென்சு என்றே வரும் . இப் பென்சு என்பது , 
பெர் - ன்சு என்பதன் திரிபேயாம் . மேலும் , ‘ பகுக்கு 
என்ற தமிழ்ச்சொல்லோ டொத்த பக் - ன்சு என்பதன் 
திரிந்த வடிவாகிய ‘பன்சு என்பதே காணப்படுகிறது . 


எ 


வேர்ச்சொற்கள் 


157 


வ கர 


சு என்பதற்குப் பதிலாக , ஒரோவழி , வு என்ப 
தும் மேற்கொள்ளப்படும் தெலுங்கு வழக்காற்றினால் 
தமிழ்க் க கரமும் , தெலுங்குச் ச கரமும் ஒப்புடையவே 
என்பது தெளிவாம் . க கரம் அல்லது க கரம் , தெலுங்கில் 
மட்டுமல்லாமல் , பேச்சுத் தமிழிலும் , பெரும்பாலும் வ கர 
மாக மாறுவதும் , அவ் வ கரமும் , பகர ப கரங்களும் 
ஒன்று பிறிதாக மாறுவதும் இயல்பாகவும் , ச கரம் , 
மாகவோ , ப கரமாகவோ , அல்லது ய கரமாகவோ மாறு 

என்றும் இயல்பன்று ஆகலின் , சு என்பதோ 
டொப்ப , வு என்பதும் மேற்கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சி , 
தமிழைப் போன்றே , தெலுங்கிலும் , ‘ கு என்பதே , ஒரு 
காலத்தில் சொல்லாக்க உருபாக இருந்தது என்பதை நிலை 
வூட்டுவதாகும் . ஆகவே , திராவிடமொழிகளில் வரும் 
இச்சொல்லாக்க உருபின் தொன்மைவடிவம் கு என் 
பதே யென்றும் , பிறவினைப் பொருள்படவரும் இதன் 
வல்லொலி வடிவமாகிய ‘ க்கு , தெலுங்கில் சு என்றும் , 
கன்னடத்தில் சு என்றும் மென்மைய தாக்கப்பட்டது 
என்றும் யான் முடிவு செய்கிறேன் . 

2. சு ; அதன் பிறவினைவடிவம் ‘ ச்சு : - இச்சொல் 
லாக்கவுருபு தமிழில் அருகியே இடம்பெறும் . 
என்ற இவ்வுருபுகள் , க கரம் , ச கரமாகவும் , க் என 
வரும் இரட்டைக்ககரம் , ச்ச் எனவரும் இரட்டைச் சகர 
மாகவும் திரியும் இயல்பையொட்டி , கு , க்கு என்ற 
தொன்மை வடிவங்களினின்றே முறையே தோற்றுவிக்கப் 
பட்டனவாதலின் , தெலுங்கில் , இச் சொல்லாக்கவுருபு 
இடம்பெறும் எடுத்துக்காட்டுக்கள் , மிகப் பலவாகக் காணப் 
படினும் , அவையெல்லாம் ஏற்புடைய எடுத்துக்காட்டுக் 

இவ்வுருபு வந்த தமிழ் எடுத்துக்காட்டு , அரண் 
அமைந்த இடம்சேர் எனப்பொருள்படும் அடைசு என்ப 
தாம் ; இதன் பிறவினைவடிவம் , சுற்றி வேலி அமை எனப் 
பொருள்படும் அடைச்சு என்பதாம் . 

3. து அல்லது ‘ ந்து ; அதன் பிறவினைவடிவம் த்து : 
இவ்வுருபிற்கும் , கு , சு , பு என்ற பிற உருபுகளுக்கும் 


. 


சு 


. 


களாகா . 


1 


1.58 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
இடையே , பொருள் நெறியாலோ , அல்லது இலக்கண 
அமைப்பாலோ வேறுபாடில்லை. கு என்ற சொல்லாக்கம் , 
தன் வினையாங்கால் , ‘ ங்கு என ஒலிநயமுடைத்தா தலைப் 
போன்றே , ‘ து என்ற சொல்லாக்கமும் , ந்து என ஆகும் . 
த் என்பதும் , அதற்கினமான ந்த் என்பதும் இரட் 
டித்து வருங்கால் , விதிப்படி , த்த் என மாற்றப்படும் . து 
என்பது , ஒலிநயம் கருதி , ‘ ந்து என மாறுவது , 

மிகப் 
பெருமளவில் நிகழ்வதால் , இவ்வகை வினைச்சொல்லாக்க 
வுருபுகளில் , து என்பதற்குப் பதிலாக , ந்து என்பதே 
எங்கும் இடம்பெறுவதாயிற்று . மிகப் பழைய வடிவா 
கியது ‘ து , பெயர்ச்சொல்லாக்க வுருபுகளில் மட்டும் , அது 
வும் ஒருசில இடங்களில் மட்டுமே , மறைந்துபோகாமல் 
வழங்கக்காண்கிறோம் . பெயர்ச்சொல்லாக்கவுருபாகிய து , 
பெயரடைக்கண் , திரிதலின்றியே வந்து வழங்கும் . ஆனால் 
பெயரடைக்கண் வந்தது , பிறவினைச் சொற்களில் திரிந்து 
வருதலைப் போன்றே , த்து எனத்திரிந்து 

விடுகிறது . 
“ திருந்து , தன் வினை ; ‘திருத்து , பிறவினை ; மருந்து , 
பெயர் ; மருத்து பெயரடை . ( மருத்துப் பை ) . மூக்கினம் 
பெறாத்தொன்மை வடிவாய து என்பதும் , அதன் பெய 
ரடை வடிவாய த்து என்பதும் , எருது ( = பெயர் ), 
எருத்துப் பூட்டு ( = பெயரடை ) என்ற சொற்களில் இடம் 
பெற்றுள்ளன . து அல்லது ‘ ந்து என்ற சொல்லாக்க 
வுருபேற்கும் வினைச்சொற்களெல்லாம் பெரும்பாலும் 
மூவசையான் இயன் றனவே . தமிழில் வழங்கும் , ஈரசையா 
னியன் ற , இவ்வினச்சொற்கள் சிலவற்றுள் ‘ நீந்து 
பதே குறிப்பிடத்தக்கதாம் . இச்சொல்லினின்றும் பிறந்த 
‘ நீத்தல் என்ற தொழிற்பெயர் , மூக்கெழுத்தின்றியே 
காணப்படு தலாலும் , இவ்வினையைக் குறிக்கும் தெலுங்கு 
வினைச்சொல் , விதிப்படி , ஈந்து என வருதற்குப் பதிலாக , 
ஈது என்றே வருதலாலும் , துளு , ஒந்த என்பதையும் , 
கன்னடம் ஈசு அல்லது 

அல்லது ஈஜு என்பதையும் பெற் 
றுள்ளன ஆதலாலும் , ‘ நீந்து என்பது , நீது என்பதி 
னின்றும் ஒலிநயம்பெற்றுப் பிறந்ததேயாம் 

என்றும் , 
நீந்து என்ற சொல்லின் மூலம் , நீ என்பதேயாம் என் 


என் 


2 


வடிவாம் 


வேர்ச்சொற்கள் 

159 
றும் யான் கொள்கின்றேன் . மேற்காட்டிய சொற்களில் 
வரும் ‘ து , ந்து , ஜு என்பன சொல்லாக்கவுருபுகளே 
யென்பதில் ஐயமில்லை . இவற்றுள் , தமிழ்ச் சொல்லுருபின் 
முதலெழுத்தாக வரும் நகரம் , மூக்கொலிகள் பால் தமிழ் 
மொழிக்குள்ள விழைவு காரணமாக வந்த பிழைபட்ட 
எழுத்தாக, ஈ அல்லது ஈது என்பதே , அச்சொல்லின் 
தான்மை 

எனக்கொள்வதா 

P 

அல்லது , 
தெலுங்கு , கன்னடங்களும் , அவ்வுருபுகளின் மொழி 
முதற்கண் நகரத்தைப் பண்டு பெற்றிருந்து , காலவெள் 
ளத்தால் , பின்னர் இழந்துவிட்டன எனக்கொள்வதா என் 
பன ஆராய்தற்குரித்தாம் . எல்லாத் திராவிடமொழிகளி 
லும் , தண்ணீரைக் குறிக்கவரும் நீர் என்ற சொல்லோடு , 
தமிழ்ச் சொல்லாக்கவுருபினை ஒப்பிட்டு நோக்கியவழி , நீ 
என்பதே , தொன்மை வாய்ந்த உண்மை மூலமாம் என் 
பது புலனாம் . இச்சொல் , கிரீக்மொழியின் நெ - ஒ என்ப 
தோடும் , இலத்தீன் மொழியின் ‘ நொ , நதொ என்பனவற் 
றோடும் , சமஸ்கிருதத்தின் நௌ என்பதோடும் ஒப்புடைத் 
தாத் தோன்றுகிறது . சிறுபடகு எனப் பொருள் படும் 
தௌ என்ற சொல்லின் மூலத்தை , அச் சமஸ்கிருத 
மொழிக்கண் அறிதல் இயலாது . 


2 


சொல்லாக்கவுருபுகளைப்பெற்ற வினையினின்றும் பிறக் 
கும் தொழிற்பெயரனைத்தும் , தமக்குரிய சொல்லாக்க 
வுருபாக , பிறவினைப்பொருள்பட வருவனவும் , இரட்டித்து 
வல்லொலியவாக்கப்பெற்ற மொழிமுதல் எழுத்துக்களைக் 
கொண்டனவுமாய உருபுகளையே மேற்கொள்ளும் : ‘திருந்து 
என்பதினின்றும் திருத்தம் என்பதும் , தூங்கு என்பதி 
னின்றும் ‘ தூக்கம் என்பதும் தோன்றுவது காண்க . சில 
சொற்களில் , உயிரிணை , உயிர் நீட்டம் எதுவும்பெறாமல் , 
தோன்றியது தோன்றியவாறேயுள்ள சொல்மூலம் , 
வினையையுணர்த்த , அச்சொல்லின் பிறவினை , அம்மூலத் 
தோடு ‘ த்து என்பது இணைவதால் தோன்றும் . படு , 
தன்வினை ; படுத்து , பிறவினை ; தாழ் , தன்வினை ; தாழ்த்து . 
பிறவினை , நில் ( தெலுங்கில் நிலு ), தன்வினை ; "நிறுத்து , 


தன் 


160 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


பிறவினை , இது போலும் இடங்களில் , கன்னடம் , த்து " 
என்ற தமிழ்ச் சொல்லாக்கத்திற்குப் பதிலாக , து என் 
பதை மேற்கொள்ளும் . தாழ்த்து என்ற சொல் , அம் 
மொழியில் தாள்து என வரும் . பிறவினைச்சொல்லாக்க 
வுருபாக வரும் இது , சில இடங்களில் , பிறவினை ஏவற் 
பொருள் குறிக்கவும் வரும் . ஆனால் , “ இ என்பதொன்றே , 
திராவிடமொழியின் , உண்மையான பிறவினை ஏவலாம் 
என்பது வினை " என்ற தலைப்பின் கீழ் விளக்கப்படும் . 
பிறவினைச்சொல்லாக்கவுருபாகத் , தமிழ், ‘ த்து என்பதை 
மேற்கொள்ளும் என ஈண்டுக்காட்டிய எல்லா இடங்களி 
லும் , தெலுங்கு சு அல்லது பு 

அல்லது பு என்பதையே மேற் 
கொள்ளும் . 

த் , ந்த் , த்த என்பன எப்பொருள் குறித்து எவ் 
வெவ்வாறு வழங்கப்பெறுமோ, அப்பொருளே குறித்து , 
அவ்வவ்வாறே வழங்கப்பெறும் ட் , ண்ட் , ட்ட் முதலாய 
தலைவளியெழுத்துக்களைக் கொண்ட சொல்லாக்கவுருபுகள் 
வந்த எல்லாச் சொற்களையும் , இவ்வினச் சொற்களிலேயே 
சேர்க்கின்றேன் . குருடு , பெயர் ; ‘ குருட்டு , பெயரடை ; 
இரண்டு , பெயர் ; இரட்டு , பெயரடை . இத்தகைய பெயர்ச் 
சொற்களில் , தெலுங்கு , ஈற்றுமெய்யை வல்லொலியதாக 
மாற்றுகிறது ; ஆனால் இரட்டுவதில்லை. ஓடு என்பதினின் 
றும் பிறந்த , ஓட்டையுள்ள எனப் பொருள்படும் சொல் 
ஓட்டி என வாராது , ஓடி என்றே வரும் . ஈற்றுமெய் 
யாக வரும் வல்லின றகரம் , தமிழில் , சிற்சில இடங்களில் , 
து அல்லது து என்பனவற்றோடொப்ப , இரட்டிக்கப் 
பெறும் : கிணறு ; கிணற்று . 

4. பு அல்லது ம்பு ; அதன் பிறவினைவடிவாம் 
ப்பு : - இத் தன்வினைச்சொல்லாக்கவுருபின் மிகப்பழைய 
வடிவாய பு , கன்னடத்தில் ‘ வு என மாறும் . தமிழில் , 
அது , ம்பு எனத் தவறாது ஒலிநயமுடையதாம் . தமிழில் 
ம்பு எனவரும் இச்சொல்லாக்கம் , தெலுங்குப் பெயர்ச் 
சொற்கள் சிலவற்றில் , மு எனமெலிந்து திரியும் . தமிழ் 
வினைச்சொற்களில் வரும் பு அல்லது ம்பு என்ற சொல் 


வேர்ச்சொற்கள் 


161 


பெற்ற 


* 


லாக்கங்களின் இடத்தைத் , தெலுங்கில் வு அல்லது ‘ கு 
என்ற சொல்லாக்கம் மேற்கொண்டு விட்டது . ப்பு என்ற 
தமிழ்ப் பிறவினைச் சொல்லாக்கத்திற்கீடாகத் தெலுங்கில் , 
பு , ம்பு என்பனவே வரும் ; ப்பு என்பது அருகி வரும் . 
வினைச்சொல்லொன்று , இச்சொல்லாக்கவுருபு 
மைக்கு எடுத்துக்காட்டு : நிரம்பு , தன்வினை ; நிரப்பு 
பிறவினை . இச்சொற்களில் வரும் ‘ நிர் என்ற திருந்தா 
மூலம் , நிர , நிரவு , நிரை , நிறை என்ற பொருட் 
டொடர்புடைய சொற்களில் வந்துளது காண்க. நிரம்பு 
என்ற தமிழ்ச் சொல்லிற்குப் பதிலாகத் , தெலுங்கில் , 
நிண்டு என்ற சொல் வரும் . ஆனால் , அம்மொழிப் பிற 
வினைச் சொல்லாகிய ‘ நிம்பு , நிரப்பு என்ற தமிழ்ச் சொல் 
லோடு நெருங்கிய தொடர்புடைத்தாதல் காண்க . ம்பு , 
ப்பு என்ற சொல்லாக்கங்களைப் பெற்ற பெயர்ச் சொல் 
லிற்கு எடுத்துக்காட்டு : இரும்பு , பெயர் ; “இருப்பு , 
பெயரடை ; ( இருப்புக் கோல் ) . இரும்பு , தெலுங்கில் 
‘இனுமு என மெலியும் . இச்சொல்லின் , அம்மொழிப் பெய 
ரடை வடிவம் இனுப என்பதாம் . இச்சொல்லாக்கவுரு 
பின் தொன்மை வடிவினைக் , கன்னடம் விடாமற் பெற் 

அது , பகரத்தை , வ கரமாக மாற்றி , மூக்கினம் 
இணைக்காமலே மேற்கொள்கிறது . பாம்பைக் குறிக்கும் 
சொல் கன்னடத்தில் ஹாவு என்பதாம் ;உண்மையில் , இது 
பாவு என்பதே , பாபு என்பதன் , மூக்கினம் பெற்றுவந்த 
வடிவே , பாம்பு என்ற தமிழ்ச்சொல் . இச்சொல் பெய 

வருங்கால் ‘ பாப்பு என வருதல் காண்க ; 
( பாப்புக் கொடி = அரவக் கொடி . ) தெலுங்கு இச்சொல்லை 
மேலும் திரித்துளது . இப்பொருள் குறிக்கும் அம்மொழிச் 
சொல் பாமு என்பதாம் . காட்டிய இவ்வெடுத்துக் 
காட்டுக்கள் , ஈண்டு நம் ஆராய்ச்சிக்குட்பட்ட சொல்லாக்க 
வுருபு , படிப்படியாக எவ்வாறு ஒலிநயமுடையதாக மாற்றப் 
பட்டது என்பதை நன்கு விளக்குகின்றன . 

பிறவினைச் சொல்லாக்கவுருபாக , தமிழ் , ‘ ப்பு என் 
பதை மேற்கொள்ளுமிடங்களிலெல்லாம் , தெலுங்கு , பு 

கா . ஒ . -11 


றுளது ; 


ரடையாக 


162 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


ள் 


ளுமென் 


என 


அல்லது ‘ ம்பு என்பதை மேற்கொள்ளும் என்பது முன் 
னரே கூறப்பட்டுளது ; அவ்விதியோடு , தமிழ் , ‘ க்கு , ‘ த்து 
என்ற ஏனைய சொல்லாக்கவுருபுகளை மேற்கொள்ளுமிடங் 
களிலும் , தெலுங்கு , பு என்பதையே மேற்கொ 
பதையும் கூறிக்கொள்ளுதல் வேண்டும் . கீழே வரும் தமிழ் , 
தலுங்கு வினையெச்சங்களை ஒப்பிடுக . தமிழ் மேய்க்க , 
தெலுங்கில் மேப் எனவும் , தமிழ் நிருத்த , தெலுங்கில் 
நிலுப எனவும் ஆம் . தமிழில் க்கு எனவும் , தெலுங்கில் 
பு எனவும் வரும் இச்சொல்லாக்கத்தின் முன் , இ கரவுயிர் 
இணையின் , இச்சொல்லாக்கம் , தெலுங்கில் ம்பு அல்லது 
என்சு மாறும் ஒப்புவிக்க என்ற தமிழ்ச்சொல் , 
தெலுங்கில் ஒப்பகி - ம்ப அல்லது ‘ ஒப்பகி - ன்ச என வரும் . 

ஈண்டுக்கூறிய விளக்கங்கள் பலவற்றாலும் , பிறவினைப் 
பொருள்படவரும் வினைச்சொற்களுக்கும் , பெயரடையாக 
வரும் பெயர்ச்சொற்களுக்குமிடையே , பொதுவான சில 
பண்புகள் இருப்பனவாகவே பண்டைத்தமிழர் எண்ணி 
யிருத்தல் வேண்டும் என்பது உணரலாகும் . அவை பெற் 
றிருக்கும் அப் பொதுப்பண்பாவது நிலைபெயர்ப்பண்பே 
யாம் . பெயர்ச்சொற்கள் , பெயரடைகளாக ஆளப்பட்டுழி , 
பெயரடையாக வந்த அப்பெயர்ச்சொல்லின் பண்பும் , 
தொழிலும் நிலைபெயர்ந்து , அப்பெயர்ச்சொல்லின் பின் 
வரும் , அதுகொண்டு முடியும் பெயர்ச்சொற்கண் சென் 
றடைதல் 

காண்க . இவ்வியல்பு , பிறவினைச்சொல்லின் 
தொழில் , நிலைபெயர்ந்து அப்பிறவினைச்சொல்லைக்கொண்டு 
முடிய வரும் இரண்டாம் வேற்றுமையேற்ற பெயர்ச் 
சொற்கண் சென்றடைதலோடு ஒத்திருத்தல் காண்க . 
சொல்லாக்கங்களாக வரும் 

உருபுகள் 

பலவும் , 
பொருள் நெறியாலோ , மேற்கொள்ளப்படும் காரணத் 
தாலோ , இணையும் இயல்பாலோ , இரட்டித்து வல்லொலிய 
வாக்கப்பெறும் முறையாலோ மாறுபடுவதில்லை யென்பது 
தெளிவாம் . குறிப்பிட்ட ஒரு பெயர் அல்லது வினைச் 
சொல்லின் பின் , சொல்லாக்கவுருபாக , க் , ச் , ட் , 

த 
ப் என்ற இம்மெல்லொலி வல்லினமெய்களுள் , எதை 


2 


வேர்ச்சொற்கள் 


163 


இணைப்பது என்பதை , ஒலிநயம் ஒன்றே முடிவு செய்கிறது 
எனத் தோன்றுகிறது . தன்வினைச்சொல்லினின்றும் மாறு 
பட்ட , பிறவினை அல்லது செயப்படுபொருள் குன்றா 
வினைச்சொற்பொருளின் ஆற்றலை எடுத்துக் காட்டுவதற் 

அச்சொல்லாக்கவுருபுகளின் மொழிமுதல் மெய் 
யெழுத்து இரட்டித்து வல்லொலியதாக மாறும் அவ் 
வியல்பு ஒன்றில் மட்டுமே , இலக்கணமுறை நிலவுவதாகத் 
தோன்றுகிறது . 


காக , 


- 


என 


மேலே கூறிய முடிபுகளாலும் , எடுத்துக்காட்டுக்களா 
லும் , திராவிடப் பெயர்ச்சொற்களும் , வினைச்சொற்களும் , 
பேமற்கூறிய அசைகளுள் , யாதேனும் ஒன்றை ஈற்றசையாக் 
கொண்டு முடிந்தவழி , அச்சொல்லின் முற் பகுதியிலேயே , 
அச் சொல்லின் மூலம் உளது போலும் என்று கோடற் 
குரிய காரணங்கள் உள என முடிவு செய்தல் கூடும் . கு , 
பங்கு , க்கு ; சு , ச்சு ; டு ண்டு , ட்டு ; து , ந்து , த்து ; 
பு , ம்பு , பு , ப்பு ; மு , வு என்ற இவ் வீற்று அசை 
களை , வெறும் சொல்லாக்க இணைகள் என நீக்கி விடுதல் 
கூடும் . ஆராய்ந்து காணின் , வேர்ச்சொற்களோடிணையும் 
சொல்லாக்கவுருபுகள் குறித்த இம்முடிபுகள் , தொன்மை 
வாய்ந்தன தனிப்பிறப்புடையன 

இன்றுவரை 
கருதப்பட்ட பெரும்பாலான பெயர்ச்சொற்களின் பிறப் 
பும் , இயல்பும் குறித்து , எதிர்பாரா விளக்கங்களை வெளியீடு 
கின்றன . தொன்மை வாய்ந்தன - தனிச்சிறப்புடையன 
என்று கருதப்பட்ட பெரும்பாலான அப் பெயர்ச்சொற் 
கள் , மேற்கூறிய ஈற்றசைகளை நீக்கி நோக்கியவழி , இன் 
றும் வழக்கத்தில் உள்ள , ஒரு சில வினைமூலங்களினின்றே 
தோன்றியனவாகவோ , அல்லது , அவற்றோடு தொடர்புடை 
யவாகவோ காணப்படும் . இம் முடிவிற்கு எடுத்துக்காட் 
டாகக் கீழ்வரும் தமிழ்ச் சொற்களை மேற்கொள்கின்றேன் ; 
‘கொம்பு ; வேம்பு ; வம்பு ; பாம்பு . இச்சொற்களின் 
ஈற்றில் வரும் ‘ ம்பு என்ற அச் சொல்லாக்க வுருபை 
நீக்கியவழி , அவை , 

எந்த வினைச்சொற்களினின்றும் 
தோன்றினவோ , அந்த வினைச்சொற்கள் தெள்ளெனத் 


- 


164 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


தெளிவாகும் : கொம்பு , கொய் ( = கொய்தல் ) என்பதி 
னின்றும் , வேம்பு , வேய் ( = நிழல் செய்தல் : வேம்பின் 
நிழல் சிறந்து பாராட்டப் பெறுவதும் உண்டு ) என்பதி 
னின்றும் , வம்பு வை அல்லது வய் ( = திட்டுதல் , 
பய்ய என்ற கன்னடச் சொல்லோடொத்தது ) என்பதி 
னின்றும் , பாம்பு , பாய் ( = பாய்தல் ) என்பதினின்றும் 
தோன்றின என்பது புலனாம் . ஈண்டுப்பெற்ற இவ் வினை 
மூலங்கள் , ய கர ஈறாக முடிந்துளது . இந்த ய கரமும் 
மூலத்தைச் சேர்ந்ததன்று ; ஒலிநயம் கருதி வந்ததே ; அம் 
மூலங்களோடிணைய வரும் சொல்லாக்க அசைகளின் மொழி 
முதல் மெய்களின் முன் , அது மறைந்தே போம் . பிற 
சொல்லாக்க அசைகளைக்கொண்டு முடியும் பெயர்ச்சொற் 
கள் குறித்துக்கொண்ட முடிபுகளும் , இதுபோன்றே , சில 
உண்மைகளை வெளியிட வல்லவாம் , மருந்து 
சொல் , மணம் வீசு எனப் பொருள்படும் மரு என்ற 
வினையிலிருந்தும் , கிழங்கு என்ற சொல் , கீழ்ப்படுத்து 

பொருள்படும் கீழ் என்ற வினையிலிருந்தும் 
தோன்றியவாதல் காண்க . கீழ் என்ற தமிழ்ச் சொல்லில் , 
இ கரம் நெடிலாக இருப்பினும் , அப்பொருள் குறிக்கும் 
கிந்த என்ற தெலுங்குச் சொல்லில் , குறிலாகவே உளது . 


என்ற 


எனப் 


. 


ரு 

வேர்ச்சொல்லின் ஈற்றுமெய் இரட்டல் 
மெய்யெழுத்துக்களை இரட்டிக்கும் 

முறையிலும் , 
நோக்கத்திலும் திராவிட மொழிகளுக்கும் , இந்தோ - 
ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையே வேற்றுமையிருப் 
பினும் , இலக்கண முடிவுகளை வெளிப்படுத்தும் வாயிலாக , 
மெய்யெழுத்துக்களை விரட்டிக்கும் முறையினை , இந்தோ 
ஐரோப்பிய மொழிகளைப் போன்றே , திராவிட மொழி 
களும் ஏற்றுக்கொள்கின்றன . 

இவ்வாறு , 

இரட்டிக்கப் 
படுதல் , தமிழ்மொழியிலேயே மிகமிகத் தெளிவாக இடம் 
பெற்றுளது . தமிழில் , மெய்யெழுத்து இரட்டிக்கப் 
பெறின் , மெல்லொலி வல்லெழுத்து ,வல்லொலி வல்லெழுத் 
தாக மாறும் என்பதையும் ஈண்டு நினைவில் வைத்தல் 


வேர்ச்சொற்கள் 


165 


1. ஒரு 


வேண்டும் . தமிழ்வேர்ச்சொற்களின் ஈற்றுமெய் , 
வரும் காரணங்களுக்காக இரட்டிக்கப்பெறும் : 1 . 
பெயரைப் பெயரடையாக மாற்ற - அதாவது , ஒருபெயரைப் 
பிறிதொரு பெயரைச் சிறப்பிக்கவரும் பெயராக மாற்ற ; 
ஒரு பெயரை , ஆறாம் வேற்றுமைப் பொருளேற்ற பெயராக 
ஆக்க ; மாடு என்பதினின்றும் , மாட்டு என்பது பிறத்தல் 
காண்க : மாட்டுத் தோல் , 2. தன்வினைச் சொற்களைப் பிற 
வினைச் சொல்லாக மாற்ற : ஓடு - ஓட்டு . 3. இறந்த 
காலம் காட்ட ; தகு - தக்க . 4. வினைமூலங்களினின்றும் . 
தொழிற் பெயர்களைத் தோற்றுவிக்க எழுது - எழுத்து , 
( " பெயர் , " வினை " என்ற தலைப்புக்களின் கீழ் , இவை , 
மேலும் பல எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கப்பட்டுள்ளன ; 
ஆண்டுக் காண்க . ) இந்தோ - ஐரோப்பிய மொழிகள் , 
இறந்த காலத்தைக் குறிக்க , சொல்லின் 

முதலசையை 
இரட்டிக்கும் என்றால் , திராவிட மொழிகளில் , அது , சொல் 
லின் ஈற்றெழுத்தை இரட்டிப்பதினாலேயே பெறப்படும் 
என்பது குறிப்பிடத்தக்கதாம் . மேலும் , திபேத்தியர்கள் , 
ஈற்று மெய்யெழுத்தை இரட்டிப்பதால் , ஒரு 

பெயர்ச் 
சொல்லை , வினைச்சொல்லாக மாற்றுவர் என்றால் , திராவிட 
மொழிகள் , அவ்வாறு , ஈற்றுமெய்யெழுத்தை இரட்டிப்ப 
தால் , வினையைப் பெயராக மாற்றுகின்றன என்பதும் 
குறிப்பிடத் தக்கதாம் . செயலாலும் , பயனாலும் , பொருள் 
நிலைமாற்றத்தை வெளியிட இதுவே இயற்கை வழியாம் 
என்பதே திராவிட இரட்டிப்பின் காரணமாகத் தோன்று 
கிறது . ஏப்ரூ மொழியிலும் , மெய்யெழுத்திரட்டுதல் , 
காரணம் கருதியதாகவும் , விரும்பி மேற்கொண்டதாகவும் 


உளது . 


இதுகாறும் கூறியவாற்றால் , பல அசைகளான் இயன்ற 
திராவிட வேர்ச்சொற்களெல்லாம் , ஓரசையான் இயன் 
றனவே என்பதும் , அவை ஒலிநயம் குறித்து வந்த 
இணைப்புகளாலும் , சொல்லாக்கவுருபுகளின் சேர்க்கை 
யாலுமே நீளமுடையவாக்கப்பட்டன என்பதும் தெளிவா 

ஈரசையான் இயன்ற மிகச்சிறப்பான வேர்ச்சொற் 


யின . 


166 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


கள் சிலவும் உள . அவற்றின் இரண்டாம் அசையின் பிறப் 
பியல்பு யாதாயினும் , அவை , வேர்ச்சொல்லோடு , பிரிக்க 
இயலாவாறு இணைந்து , பொருள் வேறுபடுத்தும் இயல் 
பினவாம் . அவற்றின் இயல்பும் , பயனும் குறித்து , இனி 
ஆராய்வாம் . 


சு . சிறப்பளிக்கும் சொல்லுருபுகள் 
ஈண்டு நாம் ஆராய எடுத்துக்கொண்ட அடிச் சொற் 
களின் இனத்தைச் சேர்ந்த பெயரும் வினையும் , பொதுப் 
பொருளுணர்த்தும் ஓரசையானாய மூலம் அல்லது பகுதி 
ஒன்றையும் , அம் மூலம் உணர்த்தும் பொதுப்பொருளை , ஒரு 
வகையான் வேறுபடுத்துவதும் , தொடக்கத்தே சொல் 
லாக்கவுருபாக வழங்கியதும் , மறைந்து வழக்கற்றுப்போன 
ஒரு மூலம் அல்லது இடைச் சொல்லின் ஒரு பகுதியாம் 
எனக் கருதப்படுவதுமாகிய இரண்டாமசை யொன்றையும் 
பெற்றுள்ளன . அவ்விரண்டாம் அசை , சில இடங்களில் , 
அச்சொல்லைத் தன் பொருளோடு , வேறு பொருள்களையும் 
குறிக்குமாறு விரிவாக்குவதும் , சில இடங்களில் , அச் 
சொல் , பிறவற்றைக் குறிக்காமல் , ஒரு பொருளையே 
குறிக்குமாறு வரையறுப்பதுமாய இரு தொழில்களை மேற் 
கொளக் காண்கிறோம் . ஆனால் , சில இடங்களில் , அச் 
சொற்கு இனமான பொருளுணர்த்தும் பிற சொற்கள் 
இன்மையால் , இவ்விரண்டாம் அசையின் ஆற்றலை யுணர் 
தல் , இப்போது இயலுவதில்லை . இவ்வாறு அவ்விரண்டாம் 
அசை , அச் சொற்பொருளை வேறுபடுத்த 
அதாவது , 
சிறப்பிக்க வருதலால் , அவ்விசையினைச் சிறப்பளிக்கும் 
சொல்லுருபு 

அழைக்கின்றேன் . சிறப்பளிக்கும் 
இச் சொல்லுருபுகள் , ஒரு சில இடங்களில் , என் , பெரும் 

டங்களிலும் , தொடக்கத்தில் , தொழிற்பெயர் 
விகுதிகளாகவே வழங்கின என்பது உறுதியாம் . இக் 
கட்டுரையின் ஈற்றில் காட்டியுள்ள , ஈற்று விகுதி என்ற 
வரிசையில் வந்துள்ள , பெயர்ச்சொற்களையும் , வினைச் 
சொற்களையும் ஒப்புநோக்கின் , இவ்வுண்மை புலப்படும் . 


என 


பாலான 


வேர்ச்சொற்கள் 


167 


பொருட் சிறப்பளிக்கும் இவ்வுருபுகளை மேற்கொள் 
வதற்குரிய விதியும் , முறையும் , செமிடிக் மொழியின் சிறப் 
பியல்புகளோடு , ஓரளவு ஒத்துள்ளன . ஆகவே , அவ்வியல் 
பினை ஈண்டு அறிதலும் நன்றாம் . செமிடிக் இனமொழிகள் 
தனித்திருந்த காலம் தொடங்கி வழங்கிவரும் அம் 
மொழிச் சொற்களை ஆராயின் , அவற்றின் ஒவ்வொரு 
சொல்மூலமும் , மூன்று மெய்களான் இயன்ற , இரண்டசை 
களைக் கொண்டிருப்பது புலனாம் . செமிடிக் மொழியில் 
காணப்படும் ஈரெழுத்தானியன்ற வேர்ச் சொற்களை , 
இந்தோ - ஐரோப்பிய மொழியிற் காணப்படும் , அவற்றோடு 

தாடர்புடைய வேர்ச்சொற்களோடு , குறிப்பாக , 
சமஸ்கிருத மொழியிற் காணப்படும் அவ்வின வேர்ச் 
சொற்களோடு ஒப்பிட்டு நோக்கின் , நனிமிகப் பழமை 
யும் , எளிமையும் நிறைந்த வேர்ச்சொல்லமைப்பு முறை 
யொன்று வெளியாகும் . ஹீப்ரு மொழிவேர்ச்சொற்களின் 
முதலசை , சமஸ்கிருதமொழி முதலசையோடொத்திருப்ப , 
அவற்றின் இரண்டாமசை , இந்தோ 

தா - ஐரோப்பிய 
இனத்தைச் சேர்ந்த மொழிகளுள் , எந்த மொழியின் 
வேர்ச்சொல்லின் இரண்டாமசையோடும் , ஒத்திருப்ப 
தில்லை என்பது ஐயமற 

செய்யப்பட்டுளது , 
ரண்டாமசை , முதலசையோடு , இன்றியமையாச் சிறப்புத் 
தொடர்பு எதையும் கொண்டிருக்கவில்லை யென்பதும் , 
முதலசை ஒவ்வொன்றும் , ஒத்த இயல்புடையவாகவும் , 
அவற்றின் 

இரண்டாமசைகள் , சிறிதும் ஒப்புடைய 
வாகாது , தொடர்ந்து வேறுபடும் இயல்புடைய பல்வேறு 
வகையான வேர்ச்சொற்கள் உள என்பதும் உணரப்படும் . 
ஆகவே ,இவ்வாறு வருவனவற்றுள் , இரண்டு மெய்களையும் , 
ஒலிநயம் கருதிவந்த ஓருயிரையும் கொண்ட முதலசையே , 
அச் சொல்லின் , பொதுப்பொருட்டன்மை குறிக்கும் 
உண்மை மூலமாம் என்பதும் , வழக்கிறந்துபோன துணை 
வினை ஒன்றின் ஒரு பகுதியாகிய இரண்டாமசை , அச் 
சொற்கு முதலசை அளிக்கும் பொதுப்பொருட்டன் 
மையை நீக்கிச் , சிறப்பளிக்கும் தனிப்பொருள் அளிக்க, 
அம்முதலசையோடு சேர்க்கப்பட்டு , பின்னர் , 


168 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


இயலாவாறு , இரண்டற இணைக்கப்பட்டு விட்டது என் 
பதும் உய்த்துணரப்படும் . பொதுவாக , இதுவே உண்மை 
யாம் எனக் கருதப்பட்ட இக்கருத்துப்படி , ஹீப்ரூ மொழி 
வேர்ச்சொற்களைத் தனித்தியங்கும் அணுக்களைப் போன்று , 
தனித்தனியாக அமைந்தனவாகக் 

கொள்ளாது , 

பொ 
வாக ஒன்றேபோல் தோன்றும் தோற்றத்தினையும் , குறிப் 
பிடத்தக்க சிறந்த வேறுபாட்டினையும் காட்டும் வகையில் 
கூட்டம் கூட்டமாகக் , குவியல் குவியல்களாக அமைந்தன 
வாகவே கொள்ளுதல் வேண்டும் . அவ் வேர்ச்சொற்களுக் 
கிடையே நிலவும் இன ஒற்றுமை , சொல்லின் உண்மை 
மூலமாகிய முதலசையின் கண்ணும் , தனித்தன்மை அல்லது 
சிறப்புப் பொருட்டன்மை , பொருட் . சிறப்பளிக்கும் 
இரண்டாமசையின் கண்ணும் நிற்கும் . 


சில இடங்களில் , செமிடிக் மொழியின் இரண்டாம் 
அசையும் , முதல் அசையைப்போன்றே, தன்னோடொப் 
புடைய பகுதிகளை , இந்தோ - ஐரோப்பிய மொழிகளில் பெற் 
றுளது என்பது உண்மையே . ஆனால் , முற்கூறிய அச் சிறப்பு 
விதியே , ஹீப்ரூ மொழியின் உரிமைப் பண்பாம் என்று 
கூறுமளவு , அது , அம்மொழி வேர்ச்சொற்களிடையே மிகப் 
பயின்ற இடம் பெற்றுளது . பொதுவாகப் , பங்கிடு , பிளந் 
திடு , வேறுபடுத்து என்ற பொருள் தரும் ஹீப்ரூமொழியின் 
வேர்ச்சொற் கூட்டம் ஒன்று உளது . 

அவற்றுள் சில : 
பாலாஹ் , பாலஹ் , பாலக் , பாலா , பாலல் ; மொழிகளுக் 
கிடையே , ல கரம் , ர கரமாக மாறும் என்பதைக் கொண்டு 
நோக்கின் , ‘ பாரஷ் , பாஸ் , பெரஸ் என்பனவும் அடங் 
கும் . ஈண்டுக்காட்டிய எல்லாச் சொற்களுள்ளும் முதலசை 
யாகிய பால் அல்லது ‘ பர் என்பதோ , அல்லது , இவற்றிற் 
காணப்படும் உயிர் , வேர்ச்சொல்லைச்சார்ந்ததாகாமல் , 
இலக்கண அமைதிக்காகவே வந்துளது ஆதலின் , அதை 
நீக்கினால் பெறலாகும் ப் - ல் அல்லது ப - ர் என்பதோ , 
பிரிவு, பிரித்தல் என்ற பொதுப்பொருளையே உணர்த்து 
கிறது என்பதிலும் , சில இடங்களில் ஈரெழுத்தானியன்ற , 
அம் முதலசையின் ஈற்றெழுத்து இரட்டிப்பதால் வருவதாய 


வேர்ச்சொற்கள் 


169 


அச் சொல்லின் இரண்டாமசை , அப்பிரிவு எவ்வெவ் வகை 
யில் இடம் பெறலாயிற்று என்பதைக் குறிக்க வருகிறது 
என்பதிலும் ஐயம் எழல் இல்லை. இரண்டாமசை , இவ்வாறு , 
குறிப்பிட்ட ஒரு பொருளே குறித்து வருவதாதலின் , இவ் 
வினமொழி எல்லாவற்றிலும் ஒரு தன்மையவாகக் காணப் 
படும் முதலசையே , பிற இனமொழிகளில் காணப்படும் , 
தன்னோடொத்தனவற்றோடு வைத்து ஒப்புநோக்கத் தக்க 
தாம் . இவ்வகையில் , பார் , ப - ல் என்ற ஹீப்ரூ மொழி 
வேர்ச்சொற்கள் , பங்கீடுசெய் எனப் பொருள்படுவனவாய 
‘ பொர் - ஓ என்ற கிரீக் வேர்ச்சொல்லோடும் , பர் - ஸ் 
அல்லது , பர் -திஸ் என்ற இலத்தீன் வேர்ச்சொல்லோடும் , 
ப்ஹல் என்ற சமஸ்கிருத வேர்ச்சொல்லோடும் ஒத்திருப் 
பதை மட்டுமே யல்லால் , திராவிடமொழி வேர்ச்சொற்கள் 
சிலவற்றோடு ஒத்திருப்பதையும் காணல்கூடும் . ப - ர் , ப - ல் 
என்ற ஹீப்ரூ சொற்களைப் பங்கிடு எனப் பொருள்படும் 
பிரி , ஒன்றன்பகுதி எனப் பொருள்படும் பால் , இரண் 
டாக்கு எனப் பொருள்படும் பிள அல்லது போழ் , 
பங்கிடு எனப் பொருள் படும் ‘ பகு , பகிர் என்ற தமிழ்ச் 
சொற்களோடு ஒப்பிடுக . ( “ சொல்லின வொற்றுமை 
என்ற பகுதியைக் காண்க . ) 


திராவிடமொழி வேர்ச்சொல்லமைப்பின்கண் 
கருத்தைச் செலுத்தியவழி , அது , மேலே விளக்கிய செமி 
டிக்மொழி வேர்ச்சொல்லமைப்போடு கொண்டுள்ள ஒப் 
புமைகள் , நமக்கு நன்கு புலப்படும் . ஒன்றற்கொன்று 
நெருங்கிய உறவுடைய வேர்ச்சொற்களின் கூட்டம் பல 
வற்றை இம்மொழிகள் பெற்றிருப்பதைக் காணலாம் . அவ் 
வேர்ச்சொற்களில் வரும் எல்லா முதலசைகளும் , முழு 
தும் , அல்லது அவற்றின் பெரும்பகுதி , ஓரியல்பேயுடைய 
வாக , அவற்றின் இரண்டாம் அசைகள் ஒவ்வொன்றும் 
வேறுபட்டு நிற்க , அவ்வேறுபாட்டின் விளைவாகவே , அவ் 
வினச்சொற்களின் பொருள் வேறுபாடு , பெரிதும் விளங் 
கித்தோன்றும் . ஹீப்ரூமொழியில் காணப்படுவதைப் 
போன்றே , பொதுப்பொருட்டன்மை வாய்ந்த மூல அசை 


170 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


மள வ 


வந்து 


யும் , பொருள் வேறுபடுக்கும் சிறப்பசையும் , பிரித்துக் 
காண இயலாத - பிரிவினையற்ற - ஒருசொல் என் 

ஒன்று சேர்க்கப்பட்டிருத்தலையும் காணலாம் . 
தொடக்கத்தில் , மூலத்தோடிணையவந்த சொல்லாக்க 
விகுதி அல்லது பின் இணைவாம் தகுதிவாய்ந்த அச்சிறப் 
பசைகள் , படிப்படியாக , அம்மூலத்தின் இன்றியமையா 
உறுப்பாக மாறிவிட்டன. இவ்விரண்டும் இணைய எழுந்த 
மூலங்களே , சொற்களின் உண்மை வேர்ச்சொற்களாக , 
உண்மையான சொல்லாக்கவுருபுகளும் , சாரியை , சந்தி 
போலும் பிறசொல்லுருபுகளும் , 

அவற்றோடு 
இணையலாயின . 

இவ் வேர்ச்சொல்லமைப்புமுறை , திராவிட இன 
மொழிகள் அனைத்தினும் இடம்பெற்றுளது என்றாலும் , 
அதன் இயல்பும் , தன்மையும் , தமிழ்மொழி ஒன்றிலேயே , 
சிறந்து காணப்படுகின்றன . தமிழில் காணப்படும் இத் 
தகைய தொடர்புடைய வேர்ச்சொற்களின் கூட்டங்கள் 
பலவற்றுள் , உயிரெழுத்து வரிசையில் முதற்கண் நிற்கும் 
அகரத்தை மொழிமுதலாகக்கொண்டு வரும் 
குழுவினைச்சேர்ந்த சொற்களை மட்டும் , விளக்கத்திற்காக 
ஈண்டு மேற்கொண்டேன் . 
1. அட் என்ற 

முதலசையினின்றும் எழுந்த வேர்ச் 
சொற்கள் : 
அடு = அருகில்வா ; சோறாக்கு ; கொல் ; 

ஒன்றுபடு ; உரிமையாக்கு . 
அடங்கு = ( தன்வினை ) ஒன்றன் உள்ளே சேர்ந் 

திரு . 
அடக்கு = ( பிறவினை ) உள்ளே சேர்த்து வை . 

= உள்ளே செலுத்து ; பொதுவாக அடி 
கொடு ; பெயராக வந்த பெயரடை ; 
ஒரு பொருளின் கீழ்ப்பாகம் ; அடிச் 

சுவடு ; செருப்பின் அடிப்பகுதி . 
அடை = பெறு ; உள்ளே கொண்டுசேர் ; சுற்றி 

வேலியிடு . 


இரண்டு 


1 


அடி 


வேர்ச்சொற்கள் 


171 


அடை சு 


வை ; 


. 


. 


= 


அண்டு 


நெருக்கமாக அடை ; திணி . 
‘ அடர் நெருக்கமாக ஒன்று சேர் ; நெருக்க 

மாகு ; போரிற்சேர் . 
அடுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக வை ; குவித்து 

இவ் வி னை ச் 

சொல்லும் , 
அடக்கு என்பதும் உண்மையில் , 
அடுக் , அடக் என்பனவே ; ஈற்றில் 
வரும் க கரமெய் , தமிழில் உயிர்த் 
துணை பெற்றே ஒலிக்கும் . அதைப் 
பெறுவதோடு, அவ்வுயிரைப் பெறு 
தற்கு முன்னர் , அக்க கரம் இரட்டிக் 
கவும்பெறும் . அதனாலேயே , அடுக்கு , 
அடக்கு என்றாயின . 
( தெலுங்கில் அண்டு ) நெருங்கிநில் . 
இது , இவ்வரிசையில் முதற்கண் வந்த 
அடு என்பதோடு ஒற்றுமை உடைய 
தாய் , இடையில் வந்த மெல்லினத் 
தால் ஒலிநயமுடையதாக்கப் பெற் 
றது . இதோடு தொடர்புடைய அண் 
என்ற வினைச்சொல்லையும் ஒப்பிட்டுக் 

காண்க . 
இவ் வேர்ச்சொற்கள் அனைத்தும் , ஒருவகை இன 
வொற்றுமையால் மூடப்பெற்றுள்ளன என்பது தெளிவாம் . 
இவை ஒவ்வொன்றும் , பொருள் வேறுபடுக்கும் சிறப்பசை 
யாகிய இரண்டாம் அசையின் துணையால் , குறிப்பிட்ட 
ஓரல்ரளவான அண்மைப் பொருளையே உணர்த்துவனவாக , 
முதல் அல்லது மூல அசையான் , அண்மை எனும் 
பொதுப் பொருளைத் தெளிவாகப் பெற்றிருத்தல் அறிக . 
2. அண் என்ற முதலசையினின்றும் எழுந்த வேர்ச் 
சொற்கள் : 
அணு , அணுகு - கிட்டே நெருங்கு ; தொடு . 

= மேலே போட்டுக்கொள் ; 
அணிந்து கொள் . 


. 


2 


- 


அணி 


172 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


அணை 


அணவு 
" அண்ணு 


- 


= தொடர்புபடுத்து ; தழுவு ; 
பெயர் :-அணைக்கட்டு . 
= ஒட்டிக்கொள் . 
பலமுறை அணுகு ; ஒன்றைச் 
சார்ந்து நில் . 

ஆதரவாளன் அல் 
லது முன் பிறந்தோன் எனப் 
பொருள்படும் அண்ணல் அல் 
லது அண்ணன் என்பது , இவ் 
வினையினின்றே தோன்றிய 
தாம் . இத்தோற்றம் செய்யுள் 
வழக்காம் 

என்ற பெருமை 
இதற்குண்டு. இச்சொல்லின் 
நேரான தெலுங்கு 
அனுத . 
= அருகில் இரு . 


வினை 


அண்மு 


இவ் 


அண் என்ற இம் முதலசை யுணர்த்தும் பொதுப் 
பொருள் , உண்மையில் தொடர்பு என்பதேயாம் . அடுத் 
தடுத்திருத்தல் அல்லது அண்மை நிலைகளினின்றும் 
உண்மையான தொடர்பு வேறுபாடுடையதே ஆதலின் , 
ஈண்டுக் காட்டப்பெற்ற இக்குழுவைச் சார்ந்த சொற்கள் , 
முன்னர்க்காட்டிய குழுவைச் சார்ந்த சொற்களினின்றும் 
வேறுபாடுடையனவேயாம் . ஆணி என்ற சொல் , 
வகைச் சொல்லினின்றே தோன்றியிருத்தல் வேண்டும் . 
அச்சில் கோக்கப்படும் கடையாணி எனப் பொருள்படும் 
சமஸ்கிருதச் சொல்லாகிய 

அல்லது ஆணி 
என்ற சொல்லின் பிறப்பிடம் இதுவேயாம் என்பதும் 
பொருந்தும் . 

ஈண்டு எடுத்துக்காட்டிய வினைச்சொற்களின் இரண் 
டாமசைகள் , வெறும் ஒலிநயம் ஒன்றே கருதி இணைக்கப் 
பட்டன அல்ல என்பதையும் , அச்சொற்களின் பொருளை 
ஓரளவு விரிவுபடுத்தவோ , அல்லது குறிப்பிட்ட ஒரு 
பொருளையே குறிக்குமாறு வரையறுக்கவோ , அல்லது , 


அணி 


வேர்ச்சொற்கள் 


173 


யாதோ ஒருவகையில் சிறப்புடையதாக மாற்றவோ , ஈற் 
றில் இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் மேலே கூறிய 
விளக்கங்கள் உறுதி செய்கின்றன. அ , இ , உ , எ , 
ஐ என்ற உயிரெழுத்துக்கள் , ஓரசைச் சொற்களின் 
ஈற்றில் , சில இடங்களில் , ஒலிநயம் கருதி இணைக்கப் 
பெறும் என்பது , இவ்வதிகாரத்தின் முற்பகுதியொன்றில் , 
காட்டப்பட்டுளது . என்றாலும் , இவ்வொரு பயனுக்காக 
மட்டுமே , அவ்வுயிரெழுத்துக்கள் இணைக்கப்பெறுதல் 
இல்லை என்பது எவரும் அறிந்த உண்மையாம் . அவை , 
ஒலிநயம் ஒன்றே கருதி வரும் இடங்களில் , வேறு உயி 
ரெழுத்துக்களாக மாறுகின்றன 

என்பதும் , 

அவை , 
பொருள் வேறுபடுக்கும் சிறப்புத் தொழில் கருதி வரு 
மிடங்களில் , அவ்வாறு மாறுதலின்றித் தனித்தியங்க 
வல்ல , தம் இயல்பினை மிகவும் உறுதியாகப் பெற்றுள்ளன 
என்பதும் அறிந்துகொள்ளவேண்டியது மிகவும் இன்றி 
யமையாததாம் . இன்று ஒருசில இடங்களில் பெற்று , 
ஒருசில இடங்களில் இழந்து போன , பொருள் வேறுபடுக் 
கும் சிறப்பியல்பினை , அவை அனைத்தும் தொடக்கத்தே 
பெரும்பாலும் பெற்றே இருந்தன . 

பொருள் வேறுபடுக்கும் சிறப்புருபுகளாக , உயிரெழுத் 
துக்கள் ஆளப்படுவதை விளக்க , இதுகாறும் எடுத்துக் 
காட்டிய சான்றுகளே சாலும் . மெய்யெழுத்துக்களைச் , 
சிறப்பாக , ல கர , ர கரங்களை ஈறாகக்கொண்டு வரும் 
அசைகளும் , இப்பயன் குறித்துப் பெரிதும் ஆளப்படும் . 
இவ்வகையைச் சேர்ந்த உருபுகள் ஆளப்படுவதை விளக்க , 
சில எடுத்துக் காட்டுக்கள் தருதல் நலமாம் . வேர்ச்சொற் 
களோடிணையும் சொல்லாக்கவுருபுகள் என்ற அதிகாரத் 
திற்கண்டவாறு , இவ்வசைகளனைத்தும் , தொடக்கத்தில் , 
பொருள் வேறுபடுக்கும் சிறப்பியல்போடு கூடிய , தொழிற் 
பெயர்ச் சொல்லாக்க உருபுகளாகவே காணப்படுகின்றன . 
இவ்வாறு ஆக்கப்பட்ட தொழிற்பெயர்கள் பலவும் , மறு 
வலும் வினைச்சொல்லடிகளாக மாறிவிடுகின் றன . 

ல கர , 
ர கரங்கள் ஈற்றெழுத்துக்களாக வரும் கீழ்க்காணும் 


174 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


எடுத்துக்காட்டுக்கள் எல்லாம் , தமிழினின்றும் பெறப் 
பட்டனவாம் . இவ்வினத்தைச் சேர்ந்த பிறமொழிகள் , 
இவ்வீற்று மெய்களையடுத்து , உ கரவுயிரை இணைக்கின் 
றன . இவ்வாறு , ஒலிநயம் கருதி உகரவுயிர் இணைவதை , 
வல்லின ற கர ஈற்றுச் சொற்களிடத்தும் , அவ்வல்லின 
ற கரம் ஒழிந்த ஏனைய வல்லெழுத்துக்களே யல்லாமல் , 
மெல்லின , இடையின மெய்களுள்ளும் யாதேனும் ஒரு 
மெய்யெழுத்தை ஈறாகக்கொண்ட சொற்களிடத்தும் , 
தமிழ் மேற்கொள்கிறது . 

ஒவ்வொரு சொல்லும் , இடத்திற்கேற்ப , வினைச் 
சொல்லாகவும் , பெயர்ச் சொல்லாகவும் கொள்ளப்படுமாத 
லின் , வினைகளையும் , பெயர்களையும் வேறுவேறாகவே காட்டி 
யுள்ளேன் . கீழேவரும் சொற்களுள் , வினையாக ஆளப் 
பட்டிருக்கும் சில , பெரும்பாலும் பெயராகவும் ஆளப்படும் . 
அவ்வாறே , பெயராக ஆளப்பட்டிருக்கும் சில, பெரும் 
பாலும் வினையாகவும் ஆளப்படும் . மற்றும் சில , பெயர் 
ஒன்றையே குறிப்பனவாகவும் , சில , வினையொன்றையே 
குறிப்பனவாகவும் ஆளப்படும் . 
விகுதிகள் வினைச்சொற்கள் பெயர்ச்சொற்கள் 
அர் வளர் 

‘ சுடர் 

‘ உதிர் 
உர் 

று துரு ( தெலுங்கு ) 
புகழ் 

" இதழ் 
‘ மகிழ் 

அவிழ் ( உணவு ) 
இடறு 

ஞாயிறு 
அல் சுழல் 

ஈரல் 
குயில் ( = ஒலிசெய் ) வெயில் 

‘ பகுலு ( தெலுங்கு) 
அள் துவள் 

திங்கள் 
“ இள் 

மதிள் 
உள் உருள் 

" இருள் 


துளிர் 


4 


. 


பணறு 


. 





வேர்ச்சொற்கள் 


175 


உதாரணம்மூலம் ஈண்டுக் காட்டப்பெற்ற , மெய் 
யீற்றுச் சிறப்பளிக்கும் சொல்லுருபுகள் பதின்மூன்றனுள் , 
ஓர் உருபு மட்டுமே , உயிரிணை விற்குப் பதிலாக , ஒரோ 
வழி , 

, ஆளப்படுவதாகத் தோன்றுகிறது . ஐ என்பதற்குப் 
பதிலாக , அர் என்பது வரக் காண்கிறோம் . உட்கார் 
என்ற பொருள் தரும் தமிழ்ச் சொற்களாகிய அமர் , 
அமை 

ஓரியல்புடைய வேயாம் . 
தோன்றி வளர்தல் எனப் பொருள் படும் வினைச்சொல் , 
தமிழில் , வளர் என்றும் , கன்னடத்தில் பெளெ என்றும் 
வரும் . தமிழில் , இது வளை என ஆம் . 


என் 


பன 


இரண்டும் 


சொல்லாக்க விகுதிகளாக , அல்லது , சிறப்பளிக்கும் 
சொல்லுருபுகளாக வரும் சொல்லுருபுகளுள் , பெரும் 
பாலனவற்றின் உண்மைப் பொருள் யாது என்பதைக் 
காணல் இப்போது இயலவில்லை . ஆனால் , இதன்பொருள் 
இதுவே 

என ஏறக்குறையத் துணிந்து கொள்ளத்தக்க 
சொல்லுருபுகள் இரண்டுள . ஒன்று , “ இல் . இது பெயராக 
நின்று , இங்கே அல்லது வீடு எனும் பொருள் தரும் . 
தமிழ் , மலையாளங்களில் , இடப்பொருளுணர்த்தும் வேற் 
றுமை உருபாகவும் வரும் . பிறிதொன்று , உள் . இது , 
வினையாகவும் , பெயராகவும் , இன்றும் வழங்கப்பெறும் ; 
இது , பெயராயின் , உள்ளிடம் என்றும் , வினையாயின் ,, 
இருத்தல் , உள்ளேயிருத்தல் என்றும் பொருள்படும் . 
ச் சொல்லுருபுகளின் ஆற்றலும் , அவை இடவேற்றுமைப் 
பொருள் உணர்த்துவதும் கீழ்வரும் சொற்களான் புலனாம். 
வாய் என்ற மூலத்தினின்றும் தோன்றிய வாயில் எனும் 
சொல் , வழி அல்லது வீட்டினுள் நுழையும்வழி எனப் 
பொருள்படுதலும் , வெப்பமாகு எனப் பொருள்படும் 
வெய் என்ற மூலத்தினின்றும் தோன்றிய வெயில் என்ற 
சொல் , ஞாயிற்றின் வெப்பம் , அல்லது வெப்பம் தங்கும் - 
இடம் எனப் பொருள்படுதலும் காண்க . ஒன்றுபடு எனப் 
பொருள்படும் பொரு என்பதினின்றும் தோன்றி , செல் 
வம் என்ற பொருள் தரும் பொருள் என்ற சொல்லையும் , 
கிடைத்தற்கரிது அல்லது சிறந்தது எனப் பொருள்படும் 


176 

கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
அரு என்பதினின்றும் தோன்றிய அருள் என்ற சொல் 
லையும் , இரவு எனப் பொருள்படும் இரா என்ற சொல்லின் 
மூலமும் , இருளாக்கு எனப் பொருள்படுவதுமாய இர் 
என்பதினின்றும் தோன்றிய இருள் என்ற சொல்லையும் 
இவ் வகையின்பால் சார்த்திக் 

கூறுவர் பேராசிரியர் 
குண்டர்ட் . 


ஈண்டுக் கூறிய முறையினின்றும் முற்றிலும் வேறு 
பட்ட ஒருமுறையாற் பிறந்தனவும் , திராவிடமொழிகளில் 
காணப்படுவனவும் , காண்பதற்குக் கவர்ச்சியும் , புதுமையும் 
நிறைந்தனவும் ஆகிய மற்றொருவகை வேர்ச்சொற் கூட்டத் 
தையும் ஈண்டு எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் . குறிப் 
பிட்ட வேர்ச்சொற்கள் , தனக்கு முன்னும் பின்னும் , ஒவ் 
வோர் உயிரெழுத்தைப் பெற்ற தனி மெய்யெழுத்தைக் 
கொண்ட ஈரசையான் இயன்றன ஆகும் . இவற்றில் வரும் 
மெய்யெழுத்தே , அச் சொல்லின் மூலாதார அடியாக , 
முன்னும் பின்னும் வரும் 

உயிரெழுத்துக்கள் , சொல் 
உணர்த்த விரும்பும் பொருள் வேறுபாட்டிற்கேற்ப , மாறு 
படும் இயல்புடையவாகக் காணப்படும் . அழுத்து அல்லது 
பிழி என்ற பொருள் தரும் இடு என்ற சொல்லையும் , 
நெருக்கு என்ற பொருள் தரும் ஒடு என்ற சொல்லையும் , 
நொறுக்கித்தள்ளு என்ற பொருள் தரும் இடி என்ற 
சொல்லையும் , உள்ளே செலுத்து என்ற பொருள் தரும் 
அடி என்ற சொல்லையும் , இரு துண்டாக்கு என்ற பொருள் 
தரும் , ஒடி என்ற சொல்லையும் , பல சிறு துண்டுகளாக்கு 
என்ற பொருள் தருவதும் , ஓடை என ஒலிக்கப்படுவது 
மாய உடை என்ற சொல்லையும் ஒருங்குவைத்து ஒப்பு 
நோக்கினால் , முதல் நான்கு வேர்ச்சொற்களும் , ஒன்றோ 
டொன்று உறவுடைய ஒரே குழு அல்லது இனத்தைச் 
சேர்ந்துதனவாம் என்றும் , இறுதியிற்கூறிய இரண்டும் , அவ் 
வாறே ஒன்றற்கொன்று உறவுடைய என்றும் , இடையில் 
வரும் ட கர மெய்யெழுத்தை அடிப்படை மூலமாகக் 
கொண்டு , பொதுவாக ஒரே பொருள் உணர்த்தும் பொது 
வியல்புடைத்தா தலை நோக்கின் , கூறிய எல்லாச் சொற் 


வேர்ச்சொற்கள் 


177 


வகைவகையான 


களுமே , அறிவிற்குப் புலனாகா , யாதோ ஒருவகை யுற 
வுடையவே என்றும் முடிவு கொள்வதைத் தள்ள முடியாது . 
மேலே குறிப்பிட்டவாறு , 

வேர்ச் 
சொற்களின் கூட்டங்கள் வழங்குவது திராவிடமொழி 
களில் மட்டும் காணக்கூடிய சிறப்பியல்பன்று. “ ஒரே 
பொதுப்பொருள் உணர்த்துவனவும் , ( முதலிலோ , அல்லது 
ஈற்றிலோ , ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை ) இணைப் 
பது ஒன்றினாலேயே தம்முள் வேறுபடுவனவுமாகிய , வகை 
வகையான வேர்ச்சொற்களின் கூட்டங்களைச் சமஸ்கிருதத் 
திலும் , ஏனைய எலலா ஆரியமொழிகளிலும் நாம் காண் 
கிறோம் ” என்று மாக்ஸ்மூலர் கூறுவர் : ( சொற்பொழிவு : 
ii ; பக்கம் : 313. ) இதை விளக்க , “ போ என்பதைக் குறிக்க, 
சர் என்பதும் , நகர்ந்து போ என்பதைக் குறிக்க சர்ப் 
என்பதையும் , கூவி அழை என்பதைக் குறிக்க நத் என் 

தயும் , மகிழ்ந்து ஆர்ப்பரி என்பதைக் குறிக்க நந்த 
என்பதையும் , ஒன்று சேர் என்பதைக் குறிக்க , யு அல்லது 
யுஜ் என்பதையும் , பகைவிட்டு ஒன்றுபடுத்து என்பதை 
யுணர்த்த யௌட் என்பதையும் அப்மொழிகளில் காண் 
கிறோம் , " என்றும் கூறுவர் . பிறிதோரிடத்தில் , ( சொற் 
பொழிவு, i ; பக்கம் : 274 ) , “ சில வேர்ச்சொற்களில் வரும் 
மெய்யெழுத்துக்களில் ஒன்று , ( ஆரிய 

மொழிகளில் , 
பெரும்பாலும் , இது , ஈற்றுமெய்யாகும் ) மாறுதல் அடை 
தல் இயல்பு என்பதைப் பொதுவாக உணரலாம் ; அவ்வேர்ச் 
சொல் , தான் உணர்த்தும் பொதுப்பொருளை நிலையாகப் 
பெற்றிருக்க , ஈற்றுமெய்யெழுத்துக்கள் அடையும் மாறு 
பாட்டிற்கேற்ப , அப்பொருள் சிறிதே மாற்றி வழங்கப் 
பெறும் என்றும் அவர் கூறுவர் . செமிடிக் மொழியின் , 
மூவெழுத்தான் இயன்ற வேர்ச்சொற்கள் , ஈரெழுத்தானாய 
தம் மூல வேர்ச்சொற்களோடு எவ்வகை உறவுடையவாகக் 
காணப்படுகின்றனவோ , அவ்வகை உறவையே , இவ் 
வாரிய வேர்ச்சொற்களும் , தம் மூலவேர்ச்சொற்களோடு 
கொண்டுள்ளன 

அவர் கூறுவதையும் காண்க . 
திராவிடமொழிகளில் , ஈண்டு எடுத்து விளக்கப்படும் இம் 

கா.ஏ. - 12 


என 


178 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


மாறுதல் , வேர்ச்சொற்களில் வரும் மெய்யெழுத்துக்களில் 
பயில மேற்கொள்ளப் பெறுவதைப் 

போன்றே , 

அவ் 
வேர்ச்சொற்களில் வரும் உயிரெழுத்துக்களிடையேயும் 
பயில மேற்கொள்ளப் பெறும் . ஈற்று உயிர்பெறும் மாறு 
பாட்டினும் , மொழிமுதல் உயிரே மிகுதியாக மாறுபடு 
கிறது எனக் கருதுவது பொருந்தாது . 

எ . மூலவுயிரிடை உளவாம் மாற்றம் 

திராவிட வேர்ச்சொற்களில் இடம்பெறும் உயிரெழுத் 
துக்கள் , அவ் வேர்ச்சொற்களில் வரும் மெய்யெழுத்துக் 
களைப் போன்றே , அச் சொல்லின் மூலத்தோடு இன்றியமை 
யாத் தொடர்புடையவாகும் என்பது அம்மொழிப் பொது 
விதியாம் ; அவ்வுயிரெழுத்துக்கள் , செமிடிக் மொழிகளில் 
உள்ளவாறு , இலக்கணத் தொடர்புகளை யுணர்த்த மேற் 
கொள்ளும் முறையோடு தொடர்பு கோடல் , அரிதின் 
நிகழ்வதாம் ; மேலும் , அவ்வுயிரெழுத்துக்கள் , இந்தோ - 
ஐரோப்பிய மொழிகளில் உள்ளவாறு , சாரியை , சந்திகளைப் 
போன்ற இடைநிலைகளின் இணைவாலும் , பிறவற்றின் கலப் 
பாலும் மாறுதல் அடைதல் அதனினும் அரிதாம் . 

செமிடிக் மொழிகளில் , மூலவேர் , உயிரெழுத்தற்று , 
அக்காரணத்தினாலேயே , ஒலிக்கும் ஆற்றலையும் இழந் 

அம்மூலவேரிடையே , உயிரெழுத்துக்களை 
நுழைத்தல் , அவ் வேர்ச்சொல்லில் வரும் மெய்யெழுத்துக் 
களை ஒலிக்கச் செய்வதுமட்டுமல்லாமல் , அவ்வாறு நுழைக் 
கப்படும் அவ்வுயிர் வேறுபாட்டிற்கேற்ப , வேறு 
பொருள் கொண்ட வினை யாகவும் , பெயராகவும் , அவ் 
வேர்ச்சொல்லை மாற்றவும் செய்கிறது . இந்தோ - ஐரோப் 
பிய மொழிகளில் , இலக்கண மாறுபாடுகளெல்லாம் , பொது 
வாக , வேர்ச்சொற்களோடு பிற சொல்லுருபுகளைச் சேர்ப்ப 
தாலேயே தோற்றுவிக்கப்படுகின்றன . இந்தோ - ஐரோப்பிய 
மொழிகளின் பண்டைய நிலைமையை 

விளக்கிக் 
காட்டும் நல்ல பிரதிநிதிகளாகிய சமஸ்கிருதம் , கிரீக் , 
இலத்தீன் , ஜெர்மனி முதலிய மொழிகளை ஆராய்ந்து 
நோக்குழி , அம்மொழியைச் சேர்ந்த பெரும்பாலான 


துளது . 


வேறு 


நன்கு 


வேர்ச்சொற்கள் 


179 


சொற்களின் 

மூலவுயிரெழுத்துக்கள் , வேற்றுமையுருபு , 
காலம் காட்டும் இடைநிலைகள் இவற்றின் சேர்க்கையால் 
மாற்றப்பட்டுள்ளன என்பதும் , குறிப்பாக , இறந்தகாலம் 
காட்டுதற்பொருட்டுப் பொதுவாக மேற்கொள்ளும் முறை 
யாகிய வேர்ச்சொல்லை இரட்டிப்பது , வேர்ச்சொல்லில் 
வரும் உயிரெழுத்தின் அளவை மாற்றவும் , ஒருயிரெழுத் 
தைப் பிறிதோருயிரெழுத்தாகத் திரிக்கவும் , அல்லது அவ் 
வுயிரெழுத்தை அறவே அழிக்கவுமே பயில ஆளப்படுகிறது 
என்பதும் அறியக்கிடக்கின்றன ஆதலின் , அம்மொ 
தோன்றி வளரத்தொடங்கிய அம்மிகப் பழைய காலத்தில் ,, 
அம்மொழி வேர்ச்சொற்கள் - பொதுவாக ஓரசையான் 
இயன்ற அம்மொழி வேர்ச்சொற்கள் - பிறவற்றின் இணை 
வாலும் , கலப்பாலும் சிறிதும் மாறுதலின்றியே இருந்தன 
என்று கொள்ளப்பட்டாலும் , அவ்வுறுதிப்பாடு , இக்காலத் 
திய நேரிய சான்றுகளால் சிறிதும் நிலைநாட்டப் பெறவில்லை . 


சித்திய இனமொழிகளில் , உயிரெழுத்து , வேர்ச் 
சொல்லின் இன்றியமையா உறுப்பாக அமைவதோடு , 
பொதுவாக , எவ்வித மாற்றமும் பெறாமல் வழங்கப்பெறு 
தலும் உண்டு. 

வேர்ச்சொல்லோடு , பிரிக்க இயலாவாறு 
இரண்டற இழைக்கப்படு தலின்றி , ஒன்றன் பின் ஒன்றாக , 

டுக்கிச் சேர்க்கப்படுவனவாய திணை , பால் , எண் , இடம் , 
வேற்றுமை, காலம் ஆகியவற்றைஉணர்த்தும் சொல்லுருபு 
கள் , வேர்ச்சொல்லோடு இணைக்கப்படுவதால் , அவ் 
வேருயிர் , எவ்வித மாற்றமோ , திரிபோ அடைதல் மிகவும் 
அரிது . இவ்வுறுதிப்பாடு அல்லது நிலைகலங்காத் தன்மை , 
திராவிடமொழி வேர்ச்சொற்களில் வரும் உயிரெழுத்துக் 
களுக்கும் இயல்பாகும் . பொதுவாக , திராவிட 

வேர்ச் 
சொற்களோடிணைக்கப் பெறும் சொல்லுருபுகள் , அளவா 
லும் , ஆற்றலாலும் எத்துணைப் பெரியவாயினும் , அல்லது , 
அவ் வேர்ச்சொல் தனித்தோ , அல்லது , சொல்லாக்க நிலை 
யில் பிறவற்றோடு கலந்தோ நிற்பதாயினும் , அது , எழுவாய் 
வேற்றுமைக்கண் வந்துழி , எவ்வளவு தெளிவாகவும் , 
உறுதியாகவும் நிலைத்து நிற்குமோ , அவ்வாறே ஏனைய 


180 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


நிலைத்து 


ஈரசையா 


வேற்றுமை விகற்பங்களிலும் நிலைத்து நிற்கும் ; நிகழ் 
காலம் அல்லது ஏவல் வினையில் 

எவ்வாறு 
நிற்குமோ , அவ்வாறே இறந்தகாலத்திலும் , எதிர்காலத்தி 
லும் நிலைத்து நிற்கும் . இம்முறையொடு முரண்படும் விதி 
விலக்குகள் சிலவற்றை ஈண்டு எடுத்துக்காட்டத் தொடங்கு 
கின்றேன் . 
விதிவிலக்குகள் : - வேர்ச்சொற்களின் உள் திரிபு : -- 

1 . அம் மாற்றங்களுள் ஒருவகை , முழுதும் ஒலிநயம் 
ஒன்றே குறித்து வரும் மாற்றம் . இதற்கு இலக்கண 
அமைப்பு முறையோடு எவ்விதத் தொடர்பும் கிடையாது 
என்றாலும் , எடுத்தபொருள் பற்றிய முழு விளக்கமும் 
கொடுத்தற்பொருட்டு, அது குறித்தும் ஆராய்தல் ஈண்டுத் 
தேவையாகும் , ஒலி என்ற அதிகாரத்தில் குறிப்பிடப் 
பெற்ற , ஓரின மொழிகளுக்கிடையே காணப்படும் சிறப் 
பியல்புகளோடு , தொடர்புடைத்தாம் . 
னியன்ற வேர்ச்சொற்களிலும் , தொழிற்பெயர்களிலும் , 
இடையில் வரும் மெய்யெழுத்தை, ஒரோவழி மென்மை 
ஆக்குவதோ , அல்லது முழுதும் இழப்பதோ செய்வதோடு , 
அம் மெய்யெழுத்தின் முன்னும் 

பின்னும் வரும் இரு 
உயிரெழுத்துக்களையும் இரண்டற ஒன்று படுத்துவதே அம் 
முறையாம் . க கரம் , வ கரமாக 

மீண்டும் 
முற்றிலும் மறைந்து போதலும் உண்டு என்பதும் , அதைப் 
போன்றே , ச கரம் , சில இடங்களில் , ய கரமாகமாறி , 
மீண்டும் மறைந்து போதலும் உண்டு என்பதும் முன்னரே 
கூறப்பட்டன . இவ்விரு மெய்களுள் ஒன்று , இடையெழுத் 
தாய வழி , அது , அம்முறைப்படியே மெலிவுற்றுத் தள்ளப் 
படும் என்பது முறையாகும் . தோல் எனப் பொருள் படும் 
‘ தொகலு என்ற கன்னடச்சொல் , தமிழில் தோல் என்றா 
கும் . பெஸர் என்ற கன்னடச்சொல் , தமிழில் , முதற்கண் 
பெயர் என்றும் , மீண்டும் ‘ பேர் என்றும் ஆம் . பல 
பொருட் கூட்டம் என்று பொருள் படும் ‘ தொகுப்பு என்ற 
சொல் , பல மரங்கள் சேர்ந்த இடம் என்ற பொருளில் 
தோப்பு என மெலிந்துளது . இவ்வாறே , அவன் என்ற 


மெலிந்து , 


வேர்ச்சொற்கள் 


181 


வ கரம் மறைய , 


உயர் திணைப் பெயர்ச்சொல் , இடை 
அதற்கு முன்னும் பின்னும் வந்த இரு உயிர்கள் ஒன்று 
சேர்ந்து ஆன் , ஒன் என்ற வினைமுற்று விகுதிகளாக 
ஆயின . இதைப்போலவே , அ , இ என்ற 

அ . இ என்ற சேய்மை , 
அண்மைப் படர்க்கை இடப்பெயர்களின் மாத்திரையளவு , 
ஒலிநயம் கருதி , பல்வேறு மொழிகளிலும் வேறுபடுவ 
தோடு , ஒரு மொழியின் பல்வேறு இடங்களிலும் வேறு 


படுகின்றது . 


2. இப்பத்தியிலும் , அடுத்துவரும் பத்தியிலும் கூறப் 
படும் விதிவிலக்குகள் ஒலிநயம் மட்டும் கருதியன அல்ல 
உண்மையானவையுமாகும் ; 

அவை 

இலக்கண அமைப் 
போடு பொருந்தியனவுமாம் . பெரும்பாலான திராவிட 
மொழிகளில் , ஒருமை , பன்மை ஆகிய இரு எண்களையும் 
குறித்த , தன்மை முன்னிலை இடப்பெயர்களில் வரும் 
வேர்ச்சொற்களின் உயிரெழுத்துக்கள் , எழுவாயல்லாத 
ஏனைய வேற்றுமைகளில் , குற்றெழுத்துக்களாம் ; எழுவாய் 
வேற்றுமைக்கண் நெட்டெழுத்துக்களாம ; நான் , நாம் , 
நீ நீர் என்பன காண்க. ஆனால் , தமிழ் , கன்னடம் ,, 
மலையாளம் , துளு ஆகிய மொழிகளில் , அவ்விடப்பெயர் 
கள் , எழுவாயல்லாப் பிறவேற்றுமையுருபுகளை ஏற்க வந் 
துழி , அவற்றோடு அவ்வேற்றுமையுருபுகள் இணைக்கப்படு 
தற்கு முன்னர் , அவற்றிடைவரும் உயிரெழுத்துக்கள் , தம் 
அளவிற் குறைந்துவிடும் . கன்னடத்தில் , எனக்கு எனப் 
பொருள் படும் சொல் , நானகெ என வாராது , 

நனகெ 
என வருவதும் , உனக்கு எனப் பொருள்படும் சொல் , 
நீனகெ என வாராது , நினகெ என வருவதும் அறிக . 
தெலுங்கு , கோண்டு , கூமொழிகள் , பொதுவாக , 
வாய்க்கண் வந்த உயிர் அளவை , மாற்றாமலே கொண்டுள 
தெலுங்கில் , எழுவாய் , 

என வருதலைப் 
போன்றே , நான்காம் வேற்றுமையிலும் . நீ ° என்றே 
வரும் . ஆனால் , இரண்டாம் வேற்றுமையில் , நினு அல்லது 
* நின்னு என அவ்வுயிரளவு குறைந்துவிடும் . இடப்பெயர் 
களின் 

இக்குறில் வடிவே அவற்றின் இயற்கை வடிவாம் ; 


* 


6 


ளன . 


182 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


றுகள் 


ஏராளமாக 


என்ற 


நெடில் வடிவு , திரிந்தவடிவே என்று கொள்வதற்கேற்ற 
சான் 

உள்ளன . இடப்பெயர் குறித்த 
ஆராய்ச்சியின் கண் , இக்கருத்தையே , நான் மேற்கொள் 
கிறேன் என்பது தெளிவாம் . வேர்ச்சொல் உயிரெழுத்துக் 
களின் பொதுவான உறுதிப்பாட்டினின்றும் மாறுபடும் 
இவ் விதிவிலக்கு , திராவிடமொழிக்கு 

உரித்தாதலைப் 
போன்றே , சித்தியமொழிக்கும் உரித்தாம் . பெகிஸ்டன் 

இடத்திய செப்பேடுகளிற்கண்ட சித்தியமொழி 
யின் , முன்னிலையொருமை யெழுவாய் வேற்றுமைப் பெயர் , 
திராவிடமொழியில் உள்ள வாறே , நீ என்றிருக்க, ஆறாம் 
வேற்றுமை நி எனவும் , இரண்டாம் வேற்றுமை நின் 
எனவும் வந்து , அவ்வகைத் திராவிடச் சொற்களின் மாத் 
திரை யளவையே பெற்றுளது : தெலுங்கு 

‘ நினு 
= உன்னை ), துளு , 

உன்னுடைய ) , 

நினன் 
= உன்னை ) , செந்தமிழ் , நின் , நின்னை என்பனவற் 
றைக் காண்க . 


நின 


இ 


3. ஒரு வினைவேர்ச்சொல் , வேறு எத்தகைய இணைப் 
பும் பெறாமல் , இயல்பாகவே , பெயராக மாறுங்கால் , அவ் 
வேர்ச்சொல்லின் உயிரெழுத்து நீட்டப்படுதல் மற்றொரு. 
விதிவிலக்காம் . இவ்வாறு , வேர்ச்சொல் உயிரெழுத்து 
நீளல் , அவ் வேர்ச்சொல்லோடு எவ்விதச் சொல்லாக்கவுருபு 
களும் இணைவதற்கு முன்னரேயாம் . வினைவேர்ச்சொல்லைப் 
பெயராக மாற்ற , அவ்வேர்ச்சொல்லோடு , யாதேனும் , ஒரு 
சொல்லாக்கவுருபு இணைக்கப்பெறின் , அந்நிலைக்கண் , அவ் 
வேர்ச்சொற்கண் வரும் உயிர் , எவ்வித மாறுதலும் பெறா 
மல் இயல்பாகவே நிற்கும் . ஈண்டுக் கூறப்படும் வேர்ச் 
சொல்லுயிர் நீட்டம் , 

வேர்ச்சொல் தானே 
பெயராக ஆளப்படும் இடத்தில் மட்டுமே நிகழும் . கெடு 
என்ற வினைபடி , தி என்ற சொல்லாக்கம் இணைவதால் , 
கெடுதி என்ற தொழிற்பெயராக மாறும் . 

ஈண்டு வேர்ச் 
சொல்லின் உயிர் , மாற்றம் பெறவில்லை . ஆனால், கெடு 
என்ற வினையடி , வேர்ச்சொல் உயிரை நீட்டுவது ஒன்றினா 
லேயே , கேடு எனத் தொழிற்பெயராம் . 


அவ்வினை 


வேர்ச்சொற்கள் 


183 


ற 


யிலிருந்து , 


குறி லுயிர் ஐந்தும் மாற்றம் பெறுவதை விளக்கவரும் 
கீழ்க்காணும் தமிழ் உதாரணங்களே , இம்மாற்றத்தை 
விளக்கும் போதிய சான்றுகளும் ஆம் ; படு என் 

ற 

வினை 
யிலிருந்து , பாடு என்ற பெயரும் , மின் 

மின் என் வினை 
யிலிருந்து . மீன் என்ற பெயரும் , சுடு என் 

வினை 
சூடு 

என்ற பெயரும் , பெறு என்ற வினை 
யிலிருந்து , பேறு என்ற பெயரும் , கொள் என்ற வினை 
யிலிருந்து , கோள் என்ற பெயரும் வருவது காண்க . 

சித்திய இனமொழிகள் எதிலும் , இத்தகைய ஒழுங்கு 
முறை இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை . ஆனால் , 
சமஸ்கிருதத்தில் , இம்முறை பயில வழங்குவதாம் . சொல் 
லாட எனப் பொருள்படும் வினை , வச் என்பதாயின் , சொல் 
எனப் பொருள் படும் பெயர் ‘ வாச் என வருவதும் , இறக்க 
எனப் பொருள் படும் வினை , மர் என்பதாயின் , இறப்பு 
எனப் பொருள்படும் பெயர் , மார என வருவதும் காண்க . 
என்றாலும் ,தங்களிடையே மிகப்பெரும் அளவில் வழக் 
காற்றில் இருப்பதும் , தங்களுக்கே உரிய இயற்கை முறை 
யாம் என்பதற்கான சிறப்பியல்புகளை நிறையக்கொண் 
டுள்ள துமாய 

இவ்வொழுங்கு முறையினைத் , திராவிட 
மொழிகள் , சமஸ்கிருதத்தினின்றும பெற்றனவாதலும் 
கூடும் என யான் என்றும் எண்ணியதில்லை . இம்முறை , 
சமஸ்கிருதமொழியில் தோன்றிவளர் தற்குக் காரணமாய , 
அதே , நா , மன இயல்புகளை அடிப்படையாகக் கொண்டே , 
திராவிடமொழிகளிலும் தோன்றி , தனித்தே வளர்ந்தது 
எனக் கொள்வது இயலா தாயின் , இம்மொழிகளில் பெரு 
மளவில் காணப்படும் , சமஸ்கிருதத்திற்கு முந்தியமொழிப் 
பண்பின் அடிச்சுவடுகளில் இதுவும் ஒன்று எனக் கோடல் 
வேண்டும் . ஒருவகையில் , திராவிடமுறை, சமஸ்கிருத 
முறையோடு மாறுபடுகிறது சமஸ்கிருதத்தில் , வேர்ச் 
சொற்கண் வந்த உயிர் , நெடிலாக்கப்படுதல் மட்டுமன்று ; 
குறிப்பிட்ட ஒருசில முறைப்படி , பிறிதோர் உயிராக மாற் 
றவும்படுகிறது . அறிந்துகொள் எனப் பொருள்படும் வித் 
என்ற வினையினின்றும் , வேத என்ற பெயர் பிறந்துளது . 
ஆனால் , திராவிடமொழியில் , வேர்ச்சொற்கண் வந்த உயிர் 


184 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


நெடி லாக மட்டுமே மாறும் . விடுதலைசெய் எனப்பொருள் 
படும் ‘ விடு என்ற வினையினின்றும் , வீடு ( = விடு தலை ; 
வரி இல்லா உறைவிடம் ) என்ற பெயர் பிறப்பதுணர்க . 

அகலப்படுத்து எனப் பொருள் படும், ‘ விரி என்ற 
வினைச்சொல்லின் மூலவேராகிய விர் ( விரல் என்ற 
சொல்லை ஒப்பிடுக ) என்பதினின்றும் வேர் என்ற 
பெயர் பிறந்ததாகக் கொள்வர் பேராசிரியர் குண்டர்ட் . நான் 
ஒப்புக்கொள்வதைப் போன்றே , இப்பிறப்பு முறை , 
யென ஒப்புக்கொள்ளப்படுமாயின் , மேலே கூறிய சமஸ் 
கிருத ஒழுங்குமுறை , திராவிடமொழிகளிலும் இடம் 
பெற்றுளது என்பதற்குச் சான்று காட்டியது போலாம் . 
இதைவிடப் பொருத்தமுடைய சொற்பிறப்பு முறையாக , 
சமனாக்கு எனப் பொருள்படும் நிர என்பதினின்றும் 
நேர் என்ற சொல் பிறப்பதை , நான் கொள்கின்றேன் . 
இவற்றின் இயல்பு யாதாயினும் , இவ்வாறு அருகித் தோன் 
றும் ஒருசில விதிவிலக்குகள் , மேலே கூறிய திராவிடச் 
சொற் பிறப்பு முறையைத் தவறுடைய தாக மாற்றிவிடா . 

மேற்கூறிய முறையிற்றோன்றிப் பெரிதும் பெயரடை 
யாக ஆளப்பெறும் தொழிற்பெயர் சிலவற்றை , ஈண்டுக் 
குறிப்பிடல் வேண்டும் . இலக்கண விதிப்படி நோக்கினால் , 
திராவிடப் பெயரடைகளெல்லாம் , பெயர்ச் சொற்களா 
கவே கருதப்படும் . ஆனால் , சிலமட்டும் , எவ்வித வேறு 
பாடுமின்றிப் பெயராகவும் , பெயரடையாகவும் ஒப்ப 
ஆளப்படும் . மற்றும் சில , ஒன்றோடொன்று கலப்பற்ற 
முறையில் , ஒன்று பெயரடையாகவோ , அன்றிப் பெயரா 
கவோ மட்டுமே ஆளப்படும் . பெரிய எனப் பொருள் படும் 
போ , கரிய எனப்பொருள்படும் கார் , அரிய எனப் 
பொருள்படும் ஆர் என்ற இம்மூன்று பெயரடைகளும் , 
மேற்கூறிய வகையைச் சேர்ந்த தொழிற்பெயர்களை விளக் 
கும் நல்ல சான்றுகளாம் . பேர் , ஆர் இரண்டும் பெய 
ரடையாக மட்டுமே வரும்; கார் , பெயராகவும் வரும்; 
பெயரடையாகவும் வரும் . பெயரடையாயின் , கரிய எனப் 
பொருள்படும் : பெயராயின் கருமைநிறம் , கார்முகில் , கார் 


வேர்ச்சொற்கள் 


185 


காலம் என் 

என்ற பொருளெல்லாம் தரும் . அச்சொற்கள் 
முறையே , பெருமை , கருமை , அருமைகளை உடையவாகு 
என்ற பொருளில் பெரு , கரு , அரு என வருவன 
வாம் . இவற்றின் கண் வரும் ஈற்றுகரம் , ஒலித்துணை யாம் 
ஆகவே , அச்சொற்களின் மூலங்கள் , பெர் , கர் , அர் 
என்பனவே ஆம் . திராவிட வேர்சசொல்லொன்று , குறில் 
உயிர் பெற்ற வடிவம் , நெடிலுயிர் பெற்ற வடிவம் ஆக இரு 
வடிவங்களில் வழங்கப்பெறின் , அவற்றுள் , குறிலுயிர் 
பெற்ற வடிவே , அவ்வேர்ச்சொல்லின் மூலமாம் எனப் 
பொதுவாகக் கருதப்படும் ; பெரும்பாலான இடங்களில் ,, 
அவ்வாறே , உறுதி செய்யவும்படும் . ஈண்டுக் குறிப்பிட்ட 
மூன்று சொற்களைப் போன்றே , ஒரு சொல்லின் இருவடி 
வங்களும் வழங்கப்பெறின் , நெடிலுயிர் பெற்றவடிவே , 
ஏற்புடைய நாகரிக வடிவாகக் கருதப்பட்டு , உயிர் முதற் 
சொற்களின் முன் , பெரும்பாலும் பயில ஆளப்பெறும் . 
அவற்றுள் , மிகப் பழைய வடிவமாகிய குறிலுயிர்பெற்ற 
வடிவங்களின் பின்னரே , நெஸ் என முடியும் ஆங்கிலப் 
பெயர்ச் சொற்களில் உள்ளவாறு , மை என்ற பண்புப் 
பொருள் விகுதி இணைக்கப்படும் : உ - ம் :- அருமை . வேர்ச் 
சாற்கண் வரும் உயிரிடையே நிகழும் இம்மாற்றம் , சில 
எண்ணுப் பெயரிடையேயும் நிகழ்கிறது . ஒன்று , இரண்டு , 
என்ற தமிழ் எண்ணுப் பெயர்களின் மூலங்கள் , ஓர் , 
இர் என்பனவே . இவ்வெண்ணுப் பெயர்கள் பெயராக 
வாராது , பெயாடையாக வருவுழி , இவற்றின் உயிர் நெடி 
லாக்கப்பட்டு , ஓர் , ஈர் என வரும் . மூன் று , ஆறு , ஏழு 
என்ற இவ்வெண்ணுப் பெயர் ஒவ்வொன்றிற்கும் , இரண்டு 
வடிவங்கள் உள்ளன : மு , மூ ; அறு , ஆறு ; எழு , 
ஏழு . இவற்றுள் குறில் வடிவே , பெரும்பாலும் , பெய 
ரடையாக ஆளப்படும் . இக் குறில் வடிவங்கள் தனித்து 
வழங்கப்பெறா; பெயரடைகளாக மட்டுமே வரும் ஆனால் ,, 
நெடில் வடிவங்கள் , எண்ணுப் பெயராகத் , தனித்தும் 
ஆளப்படும் . வேர்ச்சொற்கண் வரும் உயிரெழுத்தை நெடி 
லாக்குவதால் , தொழிற் பெயர்களைத் தோற்றுவிக்கும் இம் 
முறை , இத்தலைப்பின் முற்பகுதியிற் கண்டவாறு , 


186 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


வாயாக 


மட்டுமே வரும் சில பெயர்ச்சொற்கள் பற்றிய 
வழக்கின் கண் , அம்முறை, துணை புரி தலைப் போன்றே , 
பெயரடையாகவும் , பண்புப் பெயராகவும் வழங்கப்பெறும் 
சில சொற்களின் பொருள்களை விளக்கவும் துணை புரியும் . 
ஆண்டால் கிழமாகு எனப் பொருள்படும் பழு என்ற 
சொல்லினின்றே , பாழ் என்ற தொழிற்பெயர் தோன்று 
வது காண்க . பழு என்ற அவ்வேர்ச்சொல் அளிக்கும் 
மற்றொரு பொருள் பண்படு ( அல்லது ) பழமாகு என்ப 

இப்பொருளளிக்கும் அம்மூலத்தினின்றே , பழம் 
என்ற பிறிதொரு சொல்லும் பிறக்கும் . பெயரடையாக 
வழங்கப்பெறும் , இதன் மற்றொரு வடிவம் பழ என்ப 
தாம் . இவ்வடிவினின் றும் பெறலாம் பிறிதொருசொல் 
பழகு என்பதாம் . 


தாம் . 


மூலவேரின் ஈற்றுமெய் , இவ்வினத்தைச் சேர்ந்த 
கடினவொலி எழுத்துக்களுள் ஒன்றாயின் , அதற்குமுன் 
வரும் உயிர் , குறிலேயாயினும் , அல்லது நெடிலேயாயினும் , 
ஒலிநய உ கரவுயிரொன்றைத் தனக்குப் 

பின்னர்ப் 
பெற்றல்லது , அம்மெய்யெழுத்து , திராவிட ஒலிக்கரணங் 
களால் ஒலிக்கப்பெறுதல் இயலாது . பச்சென்றாகு எனப் 
பொருள்படும் பசு என்ற தமிழ்ச் சொல் , நெடிலாக்கப் 
படின் , பேர் , கார் என்பனபோல் , பாச் என ஆகாது , 
பாசு என்றே ஆம . ஒரு பெயர் மூலம் , அல்லது ஒருவினை 
மூலம் , பெயரடையாக 

மாறுங்கால் , அம்மூலத்தின்கண் 
வரும் குறிலுயிர் , தனக்கு இனமல்லாத வேறொரு நெடி 
லுயிராக மாறுவதும் , அம்மூலத்தின் கண் வரும் 

வரும் அவ் 
வுயிர் , இயல்பாகவே நெடிலாயின் , அது , ஈருயிர் இணை 
யொலி யெழுத்தாக மாறுவதுமாகிய சமஸ்கிருதமுறையோ 
டொத்ததாகக் கருதப்படும் 

ஒருமுறை , மேற்கூறிய 
திராவிட வேர்ச்சொல்லிடையே வரும் உயிரெழுத்துக் 
கண்ணும் , ஒரோவழி , நிகழ்கிறது . பசு என்ற சொல்லின் , 
மற்றொரு வடிவாகிய பசும் என்பது , சில இடங்களில் 
பைம் எனமாறும் . உ - ம் : - பைம் பொன் . இம்மாற்றத் 
தின் இயல்பு எதுவேயாயினும் , இது , ஒலி நயம் ஒன்றே 


வேர்ச்சொற்கள் 


187 


பொருளாக வருவதாம் . ச கரம் , சொல்லிடை யெழுத் 
தாக வருமிடங்களில் , முதற்கண் , ய கரமாக மாறிப் , 
பின்னர் . மறைந்தே போகும் என்பதும் , அந்நிலையில் , 
அம்மெய்யெழுத்தின் முன்னும் பின்னும் வரும் உயி 
ரெழுத்துக்கள் இரண்டும் , ஒன்று கலந்து விடும் என்பதும் 
முன்னரே கூறப்பட்டுள்ளன . இவ்வியல்பின் விளைவாய்ப் 
‘ பசும் என்பது முதற்கண் பயும் என மாறி, மீண்டும் , 
ஒலித்தற்கண் , கிட்டத்தட்டப் புலப்படாது போகும் 
ய கரம் முற்றிலும் மறைந்து போக ‘ பைம் என ஆம் . 
இதுபோன்ற மாறுதல் , கசுப்பு என்ற வேறு சொல் 
லிடையேயும் நிகழக் காணலாம் . கசுப்பு என்ற சொல் 
லிற்குப் பதிலாகச் சில இடங்களில் , கைப்பு என்பது , 
எழுதவும் ஒலிக்கவும்படும் . கசுப்பு முதற்கண் , ‘ கயுப்பு 
என்றாகிப் , பின்னர்க் கைப்பு என ஆம் . பைம் என்ற 
சொல் , பசும் என்ற சொல்லை அறவே அழித்து விட்டு , 
அதன் இடத்தில் வருவதில்லை என்பதையும் ஈண்டு அறி 
தல்வேண்டும் ; பைம் வருமிடத்தில் , பசும் வரும் ; பசும் 
வருமிடத்தில் , பைம் வரும் . ஆகவே , இலக்கணப்படி ,, 
இருவடிவங்களும் ஒற்றுமையுடையவே என்பது உறுதி 
செய்யப்படும் . ஈண்டும் , இதுபோலும் பிற இடங்களிலும் , 
ச கரத்தைவிட , ய கரமே பழமையானது என்பதை ஒவ் 
வொருவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . இம்முடிவுப் 
படி , இச்சொற் பிறப்புமுறை , பின் முன்னாய் மாறும் . 
பை அல்லது பயு என்பதே , பசு என ஆம் . ஆனால் , 

றுபாட்டினால் பெறலாம் முடிவும் ஒன்றேயாம் ; 
அதாவது , வேர்ச்சொல்லில் 

வரும் ஒரு மெய்யெழுத் 
திற்குப் பதிலாக , ஒலிநயம் கருதி , வேறொரு மெய் 
யெழுத்தை மேற்கொள்வதன் விளைவாகவே , அவ்வேர்ச் 
சொல்லிடையே வரும் உயிர் திரியும் என்பதாம் . 


மா 


பண்புப்பெயரின் சொல்லாக்க விகுதி மை என் 
பதே ; ஐ என்பதன்று ஆதலாலும் , அவ்விகுதியில் , மகர 
மெய்யே சிறப்புடை யுறுப்பாம் ஆதலாலும் , பசுமை 
என்ற சொல்லின் ஈற்று ஐ காரம் நீங்குவதினாலேயே , 


188 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


‘ பசும் என்ற சொல் பிறக்கும் என அந்நாட்டு இலக்கண 
ஆசிரியர்கள் கொள்வதைப் போன்றே , பெச்சிப் - பேராசிரியர் 
அவர்களும் கொள்வது பொருந்தாது என்பதையும் 
ஈண்டுக் குறிப்பிட விரும்புகின்றேன். பச் என்ற திருந்தா 
மூலத்துடன் , உம் என்ற காலங்கடந்த எதிர்காலப் 
பெயரெச்ச விகுதியை இணைப்பதினாலேயே , பசும் என்ற 
சொல் தோற்றுவிக்கப்படும் . இவ்வாறு பிறப்பதினாலேயே , 
அச்சொல் , திராவிட மொழிகள் , பெயரடைகளாகப் பெரி 
தும் விரும்பி மேற்கொள்ளும் பெயரெச்சங்களுள் ஒன்றா 
கிய , காலங்கடந்த பெயரெச்சமாக மாறுகிறது . 
4. இறந்தகால 

வினைச்சொற்களிடையே வரும் 
வேர்ச்சொல்லின் உயிர் மாத்திரையைத் , தமிழ் , குறைத்து 
விடுத்தற்கண் மற்றொரு வகை மாறுதல் நிகழக்காணலாம் . 
இவ்வாறு குறைத்தல் , கன்னடமொழியிலும் நிகழுமென் 
மூலும் , காட்டிய உதா ரணங்கள் , தமிழினின்றே மேற் 
கொள்ளப்பட்டுள்ளன . எரி எனப் பொருள்படும் வே 
என்ற வினையின் இறந்தகால வினையெச்சம் , வேந்து என 
ஆகாது ; ‘ வெந்து என்றே ஆம் . அவ்வாறே , நோ என் 
பது நோந்து என ஆகாது , நொந்து என்றே ஆம் ; 
காண் என்பது , 

‘காண்டு 

ஆகாது , 
என்றே ஆம் . சா என்பதும் , சாத்து என ஆகாமல் , 
செத்து என ஆதலும் அவ்வினத்தைச் சேர்ந்ததே . மலை 
யாளத்திலும் , கன்னடத்திலும் வரும் , இச்சொல்லின் , 
இறந்தகால வடிவாகிய சத்து அல்லது சத்து என்பது , 
மூலவுயிரெழுத்தைத் , தமிழ்ச் சொல்லைப்போல் இழந்து 
விடாது , உறுதியாக மேற்கொண்டுளது . வினை மூலத்தில் 
வரும் நெடிலுயிரைச் சில இடங்களில் , கன்னடம் குறிலு 
யிராகக் குறைக்க , தமிழ் அவ்வாறு குறைக்காது , நெடிலா 
கவே பெற்றுளது . கொடு எனப் பொருள்படும் ஈ என் 
பதன் இறந்தகால வினையெச்சம் , தமிழில் , ஈந்து 
வரும் ; கன்னடத்தில் , அது இத்து என்றே வரும் . 
ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்கள் 

இயலா 
இயல்புகளையுடைய வா , தா என்ற இருவினைச்சொற்கள் 


என 


கண்டு 


என 


கூற 


வேர்ச்சொற்கள் 


189 


என்ற 


தமிழில் வழங்குகின்றன . அவை ஒவ்வொன்றும் , இறந்த 
காலம் முன்னிலையேவல் ஆக இவையல்லாப் பிற இடங் 
களில் , முறையே வர் , தர் என்ற மூலங்களினின்றும் 
தோன்றியன போன்று வழங்குகின்றன . வருகிறேன் , 
தருகிறேன் என்ற சொற்களைக் காண்க . முன்னிலையே 
வல் ஒருமைக்கண் , அவை , ஒவ்வொன்றும் , ர கரமெய் 
ஒழிந்த , நீண்ட உயிரோடு கூடிய வேர்ச்சொற்களை மேற் 
கொள்கின்றன . முன்னிலையேவற்பன்மைக்கண் , அவற்றின் 

ருமை வடிவிற்கும் , அவ்வடிவுடன் இணையவரும் , முன் 
னிலை ஏவற்பன்மை உருபிற்கும் இடையில் , ர கரமெய்யை 
நுழைக்கின்றன . வா , தா , ஒருமை ; லாரும் தாரும் 
பன்மை . 

இறந்தகாலம் காட்டவருவுழி , முன்பத்தியிற் 
கூறியவாறு , வா , தா என்ற மூலங்களினின்றும் தோற்று 
விப்பதைப் போன்றே , மூலத்தின் ர கரத்தை ஒழித்து, 
உயிரைக் குறைக்கின் றன . 

நோ என்ற மூலத்திலிருந்து , 
நொந்தேன் 

இறந்தகாலம் தோன்றுவதைப் 
போன்றே , வா , தா என்பவற்றினின்றும் , முறையே , 
‘ வந்தேன் , தந்தேன் என்பன தோன்றின. “ தமிழ்ச் சிறு 
நூல் " ( Tamil Hand - Book ) என்ற தம் நூலில் , பக்கம் 
52 - ல் , இவ்வினைச்சொற்களில் வரும் ர கரமெய் , ஈருயிரிடை 
வரும் உடம்படுமெய்யாக நுழைக்கப்பெற்றதே யென்றும் , 
அவ்வினையுணர்த்தும் காலமெல்லாம் , வா , தா என்ற 
மூலங்களினின்றே தோன்றின என்றும் கூறுவர் பேராசிரியர் 
போப் அவர்கள் . இடைவெளித்தடுப்பு , அல்லது உடம்படு 
மெய் என்ற தலைப்பின் கீழ் , ஏற்கெனவே , யான் காட்டிய 
அவ்வொருசொல் தவிர , தமிழில் , ர கரவுடம்படுமெய் 
வருதற்கு உதாரணமாக யான் அறிந்த ஒரேவொரு வேறு 
சொல்லாகிய , கா என்ற மூலத்தினின்றும் தோன்றிய 
‘ காரும் 

இவ்வொரு சொல்லில் 

மட்டுமே , 
நகரம் இடம் பெறுகிறது என்பதாயின் , போப் அவர்கள் 
கொள்கையை 

ஏற்றுக்கொள்வதில் எனக்கு 
தடையும் இராது . ஆனால் , அதற்குமாறாக , வர் , தர் 
என்ற மூலங்கள் , இறந்தகாலம் , முன்னிலையேவல் ஒருமை 
ஆய இவ்விரண்டு ஒழிந்த, ஏனைய எல்லா வினையிலும் , 


2 


என்ற 


எவ்விதத் 


190 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


என 


தொழிற்பெயரனைத்தினும் ( வால் , வரத்து , வருத்து , 
வருதல் , வரவு , வருகை ) இடம் பெறுவதை நோக்கின் , 
வா , தா என்பவற்றோடு , வர் , தர் என்பன மாறுபடு 
தற்காம் காரணம் யாதாயினும் , அவ் வர் , தர் என்ற 
இரண்டும் , தமிழ்மொழிக்கண் , வினை மூலங்களாகவே 
மதிக்கப்பட்டுள்ளன என்ற முடிவிற்கே நம்மைக் கொண்டு 
சென்று விடுகிறது . ர கரம் , அவ்வினைமூலத்தின் ஓர் 
உறுப்பன்றாயின் , அதுபோலும் மூலமாகிய , நோ என்ப 
தினின்றும் தோன்றும் எச்சம் , தொழிற்பெயர் , எதிர் 
மறைகள் நோக , நோவு , நோதல் , நோகா 
தலைப் போன்றே , இம்மூலத்தினின்றும் தோன்றும் நிகழ் 
காலம் , எதிர்காலம் , எச்சம் , எதிர் மறை , தொழிற்பெயர் 
முதலாயினவும் , வா , தா என்பனவற்றோடு , சொல்லாக்க 
வுருபுகளாகிய க கரம் அல்லது வ கரம் இணைவதாற் 
றோன்றும் சொல்லுருவங்களையே எதிர்பார்த்தல் வேண்டும் . 
கன்னடமூலங்கள் ‘ பர் , தர் என்பனவாம் . தெலுங்கின் 
முன்னிலையேவல் ஒருமை , வா ; ஏவற்பன்மை , ரம்மு . 
இந்நிகழ்ச்சி , மூலத்தின் இன்றியமையா ஓர் உறுப்பே 
ர கரம் என்பதை உறுதி செய்கிறது . தெலுங்கில் வரும் 
இந்த ர கரம் , தமிழில் ஒலிநயம் குறித்து வந்ததாகச் 
சிலரால் கருதப்படும் ர கரத்திற்குப் பதிலாகவே வந்த 
தாகக்கொள்ளப்பெறின் , மூலத்தின் ஓர் உறுப்பாக வரும் 
அவ் வ கரமெய் , தன் இடத்திற்கு ஒரு பிரதிநிதியைப் 
பெறாமலே மறைந்ததாகும் . மேலும் , தமிழ் வ கரம் , 
தலுங்கில் ராகரமாக ஆம் என்பது வழக்கன்று ஆதலின் 
அவ்வாறு கோடலும் பொருந்துவதாகத் தோன்றவில்லை . 
தமிழ் இலது என்பதை லேது என்றும் , இரா ( இரவு ) 
என்பதை , ரே என்றும் திரித்து வழங்குதற்குக் 
மாம் வழக்காற்றோடு , இது , பெரிதும் ஒத்துளதாகவே 
தோன்றுகிறது . ( “ உயிர் நிலை மாற்றம் ” என்ற தலைப்பைக் 
காண்க. ) என்றாலும் , வினைச்சொற்களை உருவாக்குவதில் , 
வா , தா என்பன இடம் பெறுதல் , வழு காரணமாக வந்த 
தாக முடிவு செய்வதையும் நான் ஏற்றுக்கொள்ள வில்லை . 
வந்தேன் , " தந்தேன் என் 

ற இறந்தகாலச்சொற்கள் 


காரண 


வேர்ச்சொற்கள் 


191 


தோன்றுதற்குக் காரணமாய் இருந்தமூலங்கள் , வர் , தர் 
என்பன அல்ல ; வா , தா என்பன வே என்பது உறுதி . அவ் 
வா , தா இரண்டும் , முன்னிலை ஏவற்கண் , திரிபின்றித் 
தெளிவாகவே உள்ளன . ஆகவே , வா என்பதன் இடத்தில் 
வர் என்பதும் , வர் என்பதன் இடத்தில் , வா என்ப 
தும் அவ்வாறே , தா என்பதன் இடத்தில் தர் என்பதும் , 
தர் என்பதன் இடத்தில் தா என்பதும் வரும் தகுதி 
யுடைய ஒன்றிற்கொன்று இனமான மூலங்களாம் என்ற 
பேராசிரியர் குண்டர்ட் அவர்கள் கருத்தினை ஏற்றுக்கொள்ள 
வேண்டியவராகிறோம் . அவற்றை , ஒரே மூலத்தினின்றும் 
கிளைத்த இருவேறு வடிவங்களாம் என்று கொள்வது நனி 
மிகப் பொருந்தும் . தா என்ற திராவிடமூலம் , தா 
என்ற இந்தோ - ஐரோப்பிய மூலத்தோடு ஒப்புடையதாம் 
எனல் கூடியதே எனக் கொள்வதினால் , மேலே கண்ட 
முடிவு கைவிடப்படவேண்டுவதின்று . தர் என்ற திராவிட 
வேர் , கிரீக்மொழி தோரொன் , ஈப்ரூமொழி தன் என்ற 
சொற்களில் இன்றும் காணப்படும் , இஃதோடு தொடர் 
புடைய , இதே பொருள் தரும் ஒரு மூலத்தினின்றும் 
தோன்றியிருத்தலும் கூடும் . இறந்தகாலச் சொற்களி 
டத்தே , மூலவுயிரெழுத்தின் மாத்திரையில் தோன்றும் 
மாறுதல் , இலக்கண வழக்கொடு ஒட்டியதே யென்றாலும் , 
தெலுங்கில் , ரா என்பதியிருந்து ரம்மு (உயர்வு குறிக் 
கும் ஒருமைப் பன்மை . ) என்பதும் , தமிழில் , வா என் 
பதிலிருந்து வம்மின் என்பதும் தோன்றுழியுண்டாம் 
மூலவுயிரெழுத்தின் மாத்திரைக்கண் தோன்றும் 
தல் , வெறும் ஒலிநயம் கருதியதாகவே தோன்றுகிறது 
என்பதையும் ஈண்டுக் குறிப்பிட விரும்புகின்றேன் . 


மாறு 


மேலே காட்டிய விதிவிலக்குவகைகளுள் , ஒருவகை 
யைச் சேர்ந்த விதிவிலக்குகள் , ஒரு வினைச்சொல் , பெயர்ச் 
சொல்லாக மாறுங்கால் , அவ்வினைமூலத்தின் உயிர் நீட்டப் 

விளக்குஞ்சான்றுகளாக , ஏனைய வகைகளைச் 
சார்ந்த விதிவிலக்குகள் , வினை மூலங்களோடு , இடைநிலை 
போன்ற சொல்லாக்கவுருபுகள் வந்து இணைவுழி , அவ் 


படுவதை 


192 


கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 


தா 


ன்று 


வி ணைவால்பே 

ம் மாத்திரைப் பெருக்கத்தைக் 
குறைப்பதற்காகவும் , அவ் வினைகொள்ளும் காலவேறுபாடு 
களை உணர்த்துவதற்காகவும் , வினைமூலத்திற்கும் , சொல் 
லாக்கவுருபிற்கும் இடையே வரும் உயிரெழுத்தின் மாத் 
திரையைக் குறைப்பதை விளக்கும் சான்றுகளாக வரு 

றன ஆதலின் , திராவிடமூலங்களின் உயிரெழுத்துக் 
கள் மாறா இயல்பின என்பதற்கு மாறாக , இவ்வதிகாரத் 
தில் விளக்கிய விதிவிலக்கு வகைகள நான்கனுள் , ஈற்றிற் 
கூறிய மூன்று வகை விதிவிலக்குகளில் , எடுத்துக்காட்டிய 
திராவிட வேர்ச்சொற்களின் உயிர்மாற்றம் , இந்தோ 
ஐரோப்பிய மொழிகளில் வழங்கும் உயிர் மாற்றங்களோடு , 
உண்மையாகவே ஒத்துளது . என்றாலும் , வேர்ச்சொல் 
உயிர்மாற்றத்தைப் பொறுத்த வரையில் , சித்தியமொழி 
கள் , இந்தோ - ஐரோப்பிய மொழிகளோடு , அடிப்படை 
யிலேயே , முற்றிலுமே மாறுபடுகின்றன எனக்கொள்வது 
தவறு . சித்தியமொழிகளில் , திராவிடத்தில் உள்ளவாறே , 
உயிரின் நிலைபெயராத் தன்மையே பொது விதியாம் ; மாறு 
தல் , விதிவிலக்கே ; ஆனால் , விதிவிலக்குகள் , ஆண்டும் உள . 
( ஒல் என்ற மூலத்தினின்றும் தோன்றி , இருக்கிறேன் 
எனப் பொருள்படும் ஒலென் என்ற பின்னிஷ்மொழிச் 
சொல்லை , இருந்தால் 

பொருள்படும் 
லிஎ 

எனென் என்ற அம்மொழிச் சொல்லோடும் , அங்கேரி 
மொழியில் , அதே மூலத்தினின்றும் தோன்றி , இருக்கை 
எனப் பொருள்படும் லெவென் என்ற சொல்லைப் , பண்டு 
இருந்த எனப் பொருள்படும் வொல்த் என்ற சொல் 
லோடும் , இருக்கும் எனப் பொருள்படும் லென்னி என்ற 
சொல்லோடும் ஒப்பிட்டுணர்க .) இத்தகைய விதிவிலக்கு 
கள் அம்மொழியிலும் இருப்பதின் 

இவ்விரு 
இனமொழி களுக்கிடையே ஒவ்வொரு இயல்பின்கண் , 
மாற்றமுடியா மிகப்பெரிய வேற்றுமைகள் உளவாக நிலை 
நாட்டிக் காணலும் இயலாது ; இவ்வொன்றை அடிப்படை 
கொண்டே , திராவிட மொழிச் 

திராவிட மொழிச் சொற்களைச் , 
சித்தியத் தொடர்பினின்றும் பிரித்து , இந்தோ - ஐரோப் 
பியக் குழுவில் இணைத்தலும் தகாது . 


நான் 


எனப் 


காரணமா 

க , 


பாகக் 


கழக வெளியீடு 


தமிழ் மொழியின் தொன்மையும் தனிச்சிறப்பும் பயனும் , 
தமிழர்தம் தனி நாகரிகமும் விளக்கக்கூடிய நூல்கள் 

மேலும் தொடர்ந்து வெளியிடப்பெறும் . 


இந்நூலில் 


ஆரியர் வருமுன்னரே திராவிட நாகரிகம் தனித்தியங்கி 
வந்ததென்பதும் , திராவிடமொழிகள் என்று ஒரு மொழியின 
மாக வகுக்கப்பெறும் மொழிகளுன் தமிழ் மொழியே பண்டை 
நாள் தொட்டுத் திருத்தமுற்றுச் செவ்வியமுறையில் வளர்ச்சி 
பெற்று வந்துள்ள தென்பதும் , வடமொழி கலவாமலே தமிழ் 
தனித்தியங்க வல்லதென்பதும் பிறவும் தெளிவாக விளக்கப் 
பெற்றிருக்கின்றன . 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

1/140 , பிராட்வே , சென்னை -1 . 


அப்பர் அச்சகம் , சென்னை -1-011050 . 


